இலக்கிய அமுதம்‌ 


டாக்டர்‌ மா. இராசமாணிக்களார்‌ 
நர்‌.&.1.ம., 14ம்‌. பம. 


தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌; இயாகராசர்‌ கல்லூரி, மதுரை, 


ஒளவை நூலகம்‌ 
யும்கீ1, பிராட்வே :: சென்னை: 


ஒளவை வெளியீடு: 18 - 


முதற்‌ பதிப்பு: ஜனவரி, 1958. 
உரிமை ஆசிரியருக்கு, 


விலை : ரூ, 1--50, 


ககம 110011 இதரர்‌ 


உரநமாகங்கா 5 உப்மா, ந, 
4/141, 30 கம : நக்கற கடம, 


அச்சட்டேர்‌: ஜெயலட்சுமி பிரஸ்‌, சென்னை-2. 


முகவுரை 


இலக்கிய அமுதம்‌ ” என்னும்‌ பெயர்கொண்ட 
இந்நூலுள்‌ புறநானூறு, அகநானூறு, திருக்‌ 
குறள்‌ போன்ற இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ 
அறிய செய்திகள்‌ கட்டுரை வடிவில்‌ தரப்பட்‌ 
டுள்ளன. இலக்கியத்தோடு தொடர்புடைய வர 
லாற்று செய்திகளும்‌, கல்வெட்டு செய்திகளும்‌ சில 
கட்டுரைகளில்‌ இடம்பெற்றுள்ளன. இலக்கியங்கள்‌ 
கற்பாருக்கு இக்கட்டுரைகள்‌ முதற்படியில்‌ நின்று 
துணைபுரியத்தக்கவை. தமிழார்வம்‌ மிக்கவருக்கு இந்‌ 
நூல்‌ இலக்கியத்துறையில்‌ முதல்‌ விருந்தாகும்‌ 
என்று நம்புகிறேன்‌. 


இயாகராசர்‌ கல்லூரி 
மதுரை டயா, இராசமாணிக்களுர்‌ 


ஜவக உணவ 


நம்‌ மு மம்‌ நடம்‌ 
 மே.6உ 4 ம 


உள்ளீடு 


பக்கம்‌ 
தமிழக வரலாறு 9 
தமிழ்வேந்தர்‌. ஒழுக்கம்‌ ' ர்‌ 
வறுமையிலும்‌ மான உனர்ச்சி 24 
சங்ககாலக்‌ கல்வி நிலை 209 
சங்ககாலத்தில்‌ தமிழ்‌ வளர்ந்த முறை 58 
பூங்குன்றனார்‌ பொன்‌ மொழிகள்‌ 21 
அகநானூறு 1 43 
அகநானூறு 1] 47 
புலவர்‌ பெருந்தகை 91 
அகப்பொருள்‌ ப 56 
சேக்கிழார்‌ பெருமான்‌ 08 
சோழர்‌ வரலாறு 78. 
நாடகத்‌ தமிழ்‌ டட 8 


இடைக்காலத்‌ தமிழ்‌ 9... 


இலக்கிய அமுதம்‌ 


1. தமிமூக வரலாறு 


அரசியல்‌ வரலாறு 

இன்றுள்ள தமிழ்‌ நூல்களுள்‌ தொல்காப்பியம்‌, 
திருக்குறள்‌, புறநானூறு முதலிய எட்டுத்தொகை 
நூல்கள்‌, பத்துப்‌ பாட்டு, சிலப்பதிகாரம்‌, மணிமே 
கலை என்பன சங்க நூல்கள்‌ என்று பெயர்‌ பெறும்‌. 
இவையாவும்‌ ஏறத்தாழக்‌ கி. பி. 800-க்கு முற்பட்‌ 
டவை. இந்நூல்களில்‌ உள்ள செய்திகள்‌ எல்லாம்‌ 
தமிழகத்தில்‌ சேர, சோழ, பாண்டியர்‌ என்னும்‌ 
மூவேந்தர்‌ ஆட்சியையே குறிக்கின்றன. இம்முடி 
யுடைய மூவேந்தர்‌ நெடுநில்‌ மன்னரென்றும்‌, 
இவர்க்கு அடங்கியும்‌ அடங்காமலும்‌ இருந்த பாரி, 
பேகன்‌ முதலியோர்‌ குறுநில மன்னர்‌ என்றும்‌ பெயர்‌ 
பெற்றிருந்தனர்‌. சங்க காலத்தில்‌ தமிழகத்து மன்‌ 
னிரிடையே பலபோர்கள்‌ நடந்தன. ஒரு காலத்‌ 
தில்‌ சோழன்‌ பேரரசனாய்‌ விளங்கினான்‌ ; வேறொரு 
காலத்தில்‌ பாண்டியன்‌ பேரரசனாய்‌ விளக்கமுற்றான்‌; 
பிறிதொரு சமயம்‌ சேரன்‌ பேரரசனாய்த்‌ திகழ்ந்தான்‌. 
கரிகாற்‌ சோழன்‌ இம௰யம்வரை சென்று இமயத்தில்‌ 
புலிப்‌ பொறி பதித்து மீண்டான்‌”. இவ்வாறே வட 
நாடு சென்று நெடுஞ்சேரலாதன்‌ 'இமயவரம்பன்‌” 
எனப்‌ பெயர்பெற்றான்‌. பாண்டியன்‌ நெடுஞ்செழி 
யன்‌ ஆரியர்களை வென்று, *ஆரியப்படை கடந்த 
நெடுஞ்செழியன்‌” என்று புகழ்‌ பெற்றான்‌. * 

கி. பி, 800 முதல்‌ 900 வரை தமிழகத்தின்‌ 
பெரும்பகுதி பல்லவர்‌ என்ற புதிய மரபினர்‌ ஆட்சி 
யில்‌ இருந்தது. சோழர்‌ சிற்றரசர்‌ ஆயினர்‌. 


0 இலக்கிய அமுதம்‌ 


தெற்கே இருந்த பாண்டியரும்‌ மேற்கே இருந்த 
சேரர்‌, கங்கர்‌, கதம்பர்‌ என்பவரும்‌, பல்லவ நாட்‌ 
டுக்கு வடமேற்கே இருந்த சாளுக்கியரும்‌, அவர்க்‌ 
குப்‌ பின்வந்த இராட்டிரகூடரும்‌ பல்லவருடன்‌ 
ஓயாது போரிட்டனர்‌. 


கி. பி. 9-ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ பல்ல 
வப்‌ பேரரசு ஒழிந்து, சோழப்‌ பேரரசு ஏற்பட்டது. 
சுந்தரர்‌ தேவாரத்திலும்‌, திருமங்கையாழ்வார்‌ பாச 
ரத்திலும்‌, நந்திக்‌ கலம்பகத்திலும்‌, பாரத வெண்பா 
லும்‌, சில தனிப்பாடல்களிலும்‌ பல்லவவரைப்‌ 
பற்றிய குறிப்புக்கள்‌ காணப்படுகின்றன. அதசீனத்‌ 
தோற்றுவித்த ஆதித்த சோழன்‌ முதல்‌ மூன்றும்‌ 
இராசராசன்‌ வரையில்‌ சோழப்‌ பேரரசர்‌ பலர்‌ தமிழ 
கத்தின்‌ பெருநிலப்‌ பரப்பை ஒரு கூடைக்கீழ்‌ வைத்‌ 
தாண்டனர்‌.  இப்பேரரசரும்‌ பாண்டியருடனும்‌ 
சேரருடனும்‌ இலங்கை அரசருடனும்‌ இராட்டிர 
கூடருடனும்‌ அவர்க்குப்பின்‌ வந்த சாளுக்கியருட்‌- 
னும்‌ பல போர்கள்‌ செய்ய வேண்டியவராயினர்‌. 
ஆயினும்‌, போர்க்‌ கப்பல்சச்‌ செலுத்திப்‌ பல தீவு 
களை ஏிவன்று பெருமை இச்‌ சோழர்க்கே உரியது. 
சோழப்‌ பெருநாடு வடக்கே துங்கபத்திரை யாறு 
வரை பரவியிருந்தது. இப்பெரு நாட்டை ஏற்படுத்‌ 
தியவன்‌ முதலாம்‌ இராசராசன்‌. கி. பி, 18-ஆம்‌ 
. நூற்றாண்டில்‌ மைஞாப்‌ பகுதியை ஆண்ட ஹொய்‌ 
௪லர்‌ படையெடுப்பாலும்‌, தம்மாட்சி பெற்ற பாண்டி 
யர்‌ படையெடுப்பாலும்‌ சோழப்‌ பேரரசு ஒழிந்தது, 
சோழர்களின்‌ போர்ச்‌ செயல்களை ஒன்பதாம்‌ 
திருமுறை, கலிங்கத்துப்‌ பரணி, மூவருலா, பெரிய 
புராணம்‌ முதலிய தமிம்‌ நூல்களில்‌ காணலாம்‌. 


கி. பி, 14-ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ 
மாவிக்‌-காபூர்‌ என்பவர்‌ விந்த. மலையைக்‌ கடந்து 
யாதவ அரசரையும்‌, ஜஹொய்சல அரசரையும்‌ 
வென்று, பாண்டி நாட்டையும்‌ கைப்பற்றினார்‌. தமிழ 
கத்துச்‌ செல்வம்‌ கொள்ளை போயிற்று. சிறிது 
காலம்‌ தமிழகம்‌ நிலை தளர்ந்தது; விஜயநகர அரசு 


தமிழக வரலாறு 1 


ஏற்பட்ட பின்பு தமிழகம்‌ அமைதியுற்றது. மதுரை 
யிலும்‌ தஞ்சையிலும்‌ நாயக்கர்‌ ஆட்சி : ஏற்பட்டது. 
பின்பு தஞ்சையில்‌ மகாராட்டிரர்‌ ஆட்சி உண்டான து. 
விஜயநகர ஆட்சிக்குப்‌ பின்பு தமிழகம்‌ கருநாடக 
.நவாபுகளின்‌ ஆட்சிக்கு உட்பட்டது. யாண்டும்‌ 
ஓயாத போர்கள்‌ நடைபெற்றன. வாணிகத்துக்‌ 
காக வந்த ஆங்கிலேயரும்‌ பிரெஞ்சுக்காரரும்‌ உள்‌ 
நாட்டுப்‌ போர்களில்‌ ஈடுபட்டுத்‌ தமிழகத்தை மேலும்‌ 
.பாழாக்கினர்‌. இறுதியில்‌ ஆங்கில ஆட்சி ஏற்பட்‌ 
டது. அதுவும்‌ ஒழிந்து இன்று நம்‌ நாட்டில்‌ குடி 
யாட்சி நடைபெறுகிறது. 
| 


ஆட்சி முறை 


சங்க காலத்தில்‌ நாட்டை ஆட்சிபுரிவதில்‌ அரச 
னுக்கு உதவியாக ஐம்பெருங்‌ குழுவும்‌ எண்பேராய 
மும்‌ இருந்தன. பிற்காலத்தில்‌ பலதுறை அமைச்‌ 
சர்களும்‌ பலதுறை அலுவலர்களும்‌ இருந்தனர்‌ என்‌ 
பது கல்வெட்டுக்களால்‌ அறியப்படுகின்றது. அரச 
னுடனிருந்து ஆட்சி முறைகளைக்‌ கவனித்த அமைச்‌ 
சாகள்‌, * உடன்‌ கூட்டத்து அதிகாரிகள்‌ * எனப்பட்‌ 
டார்கள்‌. நாடு பல மண்டலங்களாகவும்‌, மண்டலம்‌ 
வள நாடு, நாடு, கூற்றம்‌, சிற்றூர்‌ என்றும்‌ பலவாறு 
பிரிக்கப்பட்டிரு ந்தன. ர 


ஊளராட்டு 


ஒவ்வொரு கிராமமும்‌ ஊரவையார்‌ ஆட்சியில்‌ 
இருத்தது. ஒவ்வோர்‌ ஊரும்‌ பல குடும்புகளாகப்‌ 
(ரகா0௨) பிரிக்கப்பட்டிருந்தது. கால்வேவி நிலமும்‌ 
“சொந்த மணயும்‌ உடையவராய்‌, பல சாத்திர நூல்‌ 
களையும்‌ கற்றுப்‌ பிறர்க்கு உணர்த்த வல்லவராய்‌, 
“செயலாற்றலில்‌ திறமை உடையவராய்‌, முப்பத்தைந் 
துக்கு மேற்பட்டு எழுபத்தைந்துக்கு உட்பட்ட வய 
_தினராய்‌, நல்வழியில்‌ சம்பாதித்த பொருளும்‌ தூய 
வாழ்க்கையும்‌ உடையவராய்‌, மூன்று ஆண்டுகட்கு 
உட்பட்டு எந்த நிறைவேற்றுக்‌ கழகத்திலும்‌ உறுப்‌ 


௫ இலக்கிய அமுதம்‌ 


பினராய்‌ இராதவராய்‌ இருப்பவரே ஊரினரால்‌ 
தேர்ந்தெடுக்க உரிமை . உடையவராவர்‌. ப 


அவையில்‌ உறுப்பினராய்‌ இருந்து கணக்குக்‌ . 
காட்டாதவரும்‌, ஐவகைப்‌ பெருந்தீமைகள்‌ செய்த 
வரும்‌, கிராமக்‌ குற்றப்‌ பதிவுப்‌ புத்தகத்தில்‌ பதிவு 
செய்யப்பட்டவரும்‌, கள்ளக்‌ கையெழுத்திட்டவரும்‌, 
பிறர்‌ பொருளை வவ்வினோரும்‌, குற்றம்‌ காரணமாகக்‌ 
கழுதையின்மீது ஏற்றப்பட்டவரும்‌, கையூட்டு 
(லஞ்சம்‌) வாங்கினவரும்‌, கிராமத்‌ துரோகி என்று 
கருதப்பட்டவரும்‌, இவர்கட்கு உறவினரும்‌ தம்‌ வாழ்‌ 
நாள்‌ முழுமையும்‌ உறுப்பினராகத்‌ தேர்‌ ந்தெடுக்கப்‌ 
பெறுதற்குத்‌ தகுதியற்றவராவர்‌. 
தேர்தல்‌ முறை 

தேர்தல்‌ நடைபெறும்‌ நாளில்‌ அரசாங்க 
அதிகாரி ஒருவர்‌, சபை. கூடுவதற்கான மாளிகையில்‌ 
ஊரார்‌ அனைவரையும்‌ கூட்டுவர்‌. கூட்டத்தின்‌ தடு: 
வில்‌ ஒரு குடம்‌ வைக்கப்படும்‌. அங்குள்ள பெரிய 
வருள்‌ ஒருவர்‌, அக்குடத்துள்‌ ஒன்றுமில்லை என்பதை 
ஊரார்க்குக்‌ காட்டிக்‌ கீழே வைப்பர்‌. பின்னர்‌, ஒவ்‌ 
வொரு குடும்பினரும்‌ தம்‌ குடும்புக்கு ஏற்ற ஒருவர்‌ 
பெயரைத்‌ தனித்தனி ஓலையில்‌ எழுதுவர்‌; அவ்‌ 
வோலைகள்‌ சேர்த்து அக்குடும்பின்‌ பெயரெழுதிய 
வாயோலையால்‌ மூடப்பட்டுக்‌. கட்டப்படும்‌; அக்கட்டு, 
குடத்துள்‌ வைக்கப்படும்‌. இவ்வாறே எல்லாக்‌ 
குடும்பினரும்‌ குடவோலை இடுவர்‌. பின்னர்‌, ஊர்த்‌. 
தலைவரான முதியவர்‌, சிறுவன்‌ ஒருவணை அழைத்துக்‌. 
குடத்திலிருந்து ஓர்‌ ஓலைக்கட்டை எடுப்பிப்பர்‌; 
அதனை அவிழ்த்து வேறொரு குடத்தில்‌ இட்டுக்‌ 
குலுக்குவர்‌; அவற்றுள்‌ ஒன்றை அச்சிறுவனை க்‌ 
கொண்டு எட௫ப்பிப்பர்‌ ; அதனைத்‌ தாம்‌ வாங்கிக்‌ 
சிராமக்‌ கணக்கனிடம்‌ தருவர்‌. அவன்‌, தன்‌ கையில்‌ 
ஒன்றும்‌ இல்லையென்பதை அவையோர்க்குக்‌ காட்டி, 
.அவ்வோலையைப்‌ பெற்று, யாவரும்‌ கேட்க அதில்‌ 
எழுதப்பட்டுள்ள பெயரை உரக்க வாசிப்பான்‌. பின்‌ 


தமிழக வரலாறு ட்ட 


னர்‌, அதனை அங்குள்ள அறிஞர்‌ எல்லோரும்‌ 
வாசிப்பர்‌, பிறகு அப்பெயர்‌ ஓர்‌ ஓலையில்‌ வரையப்‌ 
படும்‌. இங்ஙனம்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டவரே, அக்‌ 
குடும்பின்‌ பிரதிநிதியாவர்‌. இவ்வாறு பிற குடும்பு 
கட்கும்‌ தேர்தல்‌ நடைபெறும்‌. இங்ஙனம்‌ தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்டவரே ஓராண்டுவரை ஊராட்சிக்‌ 
கழகத்தினர்‌ ஆவர்‌. 
உட்கழகங்களும்‌ வேலைகளும்‌ 

ஓவ்வோர்‌ ஊராட்சிக்‌ கழகத்திலும்‌ சில உட்‌ 
கழகங்கள்‌ இருக்கும்‌. தேர்ந்தெடுக்கப்பெற்ற 
உறுப்பினருள்‌ வயதிலும்‌ கல்வியிலும்‌ அறிவிலும்‌ 
அநுபவத்திலும்‌ மிக்கவர்‌ பன்னிருவரைச்‌ ச௪ம்வத்சர 
வாரியராகத்‌ தேர்ந்தெடுப்பர்‌. மற்றவருட்‌ சிலர்‌ 
ஏரிவாரியர ஈகவும்‌, சிலர்‌ பொன்வாரியராகவும்‌, சிலர்‌ 
பஞ்ச வாரியராகவும்‌, மற்றுஞ்‌ சிலர்‌ தோட்டவாரி 
யராகவும்‌ தேர்ந்தெடுக்கப்படுவர்‌. இங்ஙனம்‌ 
ஊராட்சிக்‌ கழகம்‌ ஊர்த்தேவைகட்கு. ஏற்பப்‌ பல 
உட்கழகங்களாகப்‌ பிரிந்து நின்று கடனாற்றும்‌. 

_ நியாய விசாரணை செய்தலும்‌ அற நிலையங்களை 
மேற்பார்வை இடுதலும்‌ சம்வத்சா வாரியர்‌ கடமை. 
ஏரி, குளம்‌, ஊருணி முதலிய நீர்‌ நிலைக்ளைப்‌ பாது 
காத்தலும்‌ விளை நிலங்கட்டு வேண்டுமளவு நீரைப்‌ 
பாயச்‌ செய்தலும்‌ ஏரி வாரியத்தார்‌ கடமை. நிலங்‌ 
கள்‌, தோட்டங்கள்‌ இவற்றைப்‌ பற்றிய எல்லாவற்‌ 
றையும்‌ கவனித்தல்‌ தோட்டவாரியர்‌ தொழிலாகும்‌. 
பலவகையாலும்‌ வாங்கப்பட்ட காசுகளை ஆராய்வது 
பொன்வாரியர்‌ பொறுப்பாகும்‌. ஊரில்‌ எப்பொழு 
தேனும்‌ பஞ்சம்‌, வெள்ளச்சேதம்‌ “இவை ஏற்படின்‌, 
ஊராரைக்‌ காப்பதற்கு : முன்னேற்பாடாக 
ஆண்டுதோறும்‌ குடிமக்களிடம்‌ “பஞ்ச” நெல்‌ முதலி 
யன வாங்கிச்‌ சேமித்தல்‌ பஞ்ச வாரியர்‌ தொழிலா 
கும்‌. இவவூராட்சியினர்‌ *பெருமக்கள்‌” எனவும்‌ 
ஆளுங்கனத்தார்‌” எனவும்‌ வழங்கப்பட்டார்கள்‌. 
இவர்களது ஆட்சிக்குரிய மாளிகை ஒன்று ஒவ்‌ 
வொரு சிற்றூரிலும்‌ இருந்தது. 


10 இலக்கிய அழுதம்‌ 
வாணிகம்‌ 
.... கிறிஸ்துவிற்கு முன்பு பல நூற்ருண்டுகளாகத்‌. 
தமிழர்‌ மேல்‌ நாடுகளுடனும்‌ கீழ்நாடுகளுடனும்‌ 
கடல்‌ வாணிகம்‌ செய்து வந்தனர்‌. மிக மெல்லிய: 
ஆடைகள்‌, மிளகு, யானைத்தந்தம்‌, மணப்பொருள்‌ 
கள்‌ முதலியன வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி 
செய்யப்பட்டன. பலவகைப்‌ பொறிகள்‌, கண்ணா 
டிப்‌ பொருள்கள்‌ முதலியன இறக்குமதியாயின. 
தமிழர்‌ கடல்‌ கடந்து சென்று வெளிநாடுகளில்‌: 
தங்கி, வாணிகம்‌ செய்தனர்‌; பல நாடுகளுடன்‌ பழ 
கினர்‌; அவர்தம்‌ மொழிகளைக்‌ கற்றனர்‌. இங்ஙனம்‌ 
அயலாரோடு நெருங்கிய உறவு கொண்ட காரணத்‌. 
தால்‌, யாதும்‌ ஊரே; யாவரும்‌ கேளிர்‌, என்று 
கூறலாயினர்‌. 

சங்க காலத்தில்‌ முசிறி, கொற்கை, காவிரிப்பூம்‌ 
பட்டினம்‌ முதலியன தமிழ்‌ நாட்டுத்‌ துறைமுக நகரங்‌: 
களாய்‌ விளங்கின. பிற்காலத்தில்‌ நாகப்பட்டினம்‌,. 
காயல்பட்டினம்‌, காந்தஞூர்ச்சாலை, மாமல்லபுரம்‌, 
மயிலை முதலியன துறைமுக நகரங்களாய்‌ இருந்‌. 
தன சீனப்‌ பேரரசர்‌ தமிழகத்துடன்‌ வாணிக உறவு 
கொண்டிருந்தனர்‌. உட்நாட்டு வாணிகமும்‌ சிறப்‌ 
புற நடந்தது. கடல்‌ வாணிகத்தால்‌ தமிழகத்துப்‌ 
பொருளாதார நிலை உயர்ந்து காணப்பட்டது. 
தொழில்கள்‌ 


பயிர்த்‌ தொழிலுக்கு அடுத்தபடி நெசவுத்தொழில்‌ 
சிறப்பாகக்‌ கருதப்பட்டது. பருத்திநூல்‌, பட்டு 
நூல்‌, எலிமயிர்‌ இவைகளால்‌ ஆடைகள்‌ நெய்யப்‌ 
பட்டன. முப்பதுக்கு மேற்பட்ட ஆடைவகைகள்‌ 
சிலப்பதிகார காலத்தில்‌ இருந்தன என்பது அடி 
யார்க்கு நல்லார்‌ உரையால்‌ அறியப்படும்‌. பொது 
மக்களுக்குத்‌ தேவையான பலதிறப்பட்ட பொருள்‌ 
கள்‌ கைத்தொழில்களால்‌ வளம்‌ பெற்றன. பொற. 
கொல்லத்‌ தொழில்‌ மிகவுயரிய முறையில்‌ அமைந்‌. 
திருந்தது. 


தமிழக வரலாறு 11. 


பயிர்த்தொழில்‌ நாட்டின்‌ உயிர்நாடி. ஆதலால்‌, 
தமிழரசர்‌ அதனைக்‌ கண்ணுங்கருத்துமாகக்‌ காத்து 
வந்தனர்‌. ஆற்றுவசதி . இல்லாத இடங்களில்‌: 
பெரிய ஏரிகளும்‌, குளங்களும்‌, கிணறுகளும்‌ எடுப்பிக்‌ 
கப்பட்டன. மகேந்திர தடாகம்‌ முதலிய பெயர்கள்‌ 
பல்லவ வேந்தரை நினவூட்டின. சோழப்‌ பேரரசர்‌, 
வீரசோழன்‌ ஆறு, முடிகொண்டான்‌ ஆறு என்னும்‌ 
ஆறுகளையும்‌, இராசராசன்‌ வாய்க்கால்‌ முதலிய 
வாய்க்கால்களையும்‌ வெட்டுவித்தனர்‌. திருமலை 
ராயன்‌ ஆறு என்பது பின்நூற்றாண்டுகளில்‌ 
வெட்டப்படடது. இவ்வாறு நாடாண்ட மன்னர்‌ 
கள்‌ ஆறுகளைத்‌ தோற்றுவித்தும்‌, வாய்க்கால்களைப்‌ 
படைத்தும்‌, ஏரி குளங்களை ஏற்படுத்தியும்‌, ஆற்றின்‌ 
கரைகளை உயர்த்தியும்‌ பயிர்த்‌ தொழிலைப்‌ பாது 
காத்து வளர்த்தனர்‌. 


அளவைகள்‌ 


நிறுத்தலள யவை நீட்டலளவை, முகத்த 
லள வை, எண்ணலளவை என்பன வழக்கில்‌ இருந்‌ 
தன. இராசகேசரி மரக்கால்‌, ஆடவல்லான்‌ மரக்‌ 
கால்‌, அருண்மொழி நங்கை மரக்கால்‌' என முகத்‌ 
தலளவைக்‌ கருவிகள்‌, கடவுள்‌, - அரசன்‌, அரசியின்‌ 
பெயர்கள்‌ பெற்று விளங்கின . பொன்‌, வெள்ளி, 
செம்பு நாணயங்களும்‌ வழக்கிலிரு ந்தன. 


சமுதாய வாலாறு 

சங்க காலத்தில்‌ தொழில்‌ பற்றிய பிரிவுகளே சமு. 
தாயத்தில்‌ இருந்தன. பின்பு, கொல்லன்‌ மகண்‌ 
கொல்லனாகவும்‌, பறையன்‌ மகன்‌ பறையனாகவும்‌. 
கருதத்தகும்‌ முறையில்‌ சாதிகள்‌ ஏற்பட்டுவிட்டன. 
வடநாடு வருண பேதங்கள்‌ இந்நாட்டிலும்‌ நுழைக்‌ 
கப்பட்டன. இவ்வேறுபாடுகளால்‌ சமுதாயத்தில்‌ 
இருந்த ஒற்றுமை சிதறடிக்கப்பட்டது. ஒருவனை ஒரு. 
வன்‌ உயர்ந்தவனாகவும்‌ தாழ்ந்தவனாகவும்‌ கருதினமை 
யால்‌, உயர்வு மனப்பான்மையும்‌ இழிவு மனப்பான்‌ 
மையும்‌ மக்களிடையே வேரூன் றின. சமுதாயத்தில்‌ 


12 இலக்கிய அமுதம்‌ 


ஏறத்தாழ மூவாயிரம்‌ பெருஞ்சாதியிலும்‌ 3 முதல்‌ 18 
வரை உட்பிரிவுகளும்‌ ஏற்பட்டுவிட்டன. மநுதர்ம . 
சாத்திர த்தை அடிப்படையாகக்‌ கொண்டு சமுதாயம்‌ 
வகுக்கப்பட்டது.  அம்முறைப்படி நாடாணடதாக 
மன்னர்களும்‌ வெட்கமின்றிப்‌ பறை சாற்றினார்கள்‌. 
இவ்விழி நிலையால்‌, சங்க காலத்தில்‌ ஒன்றுபட்‌ 
டிருந்த தமிழ்ச்‌ சமுதாயம்‌, பின்‌ நூற்றாண்டுகளில்‌ 
ன்னபின்னப்பட்டது. சோழப்‌ பேரரசில்‌ இச்சா 
திக்‌ கொடுமைகள்‌ தலைவிரித்தாடின. இன்ன வகுப்‌ 
பார்‌ தெருக்களில்‌ செருப்பணிந்து போகலாகாது, 
இன்ன வகுப்பார்‌ மாடிவீடு கட்டலாகாது, இன்ன 
வகுப்பார்‌ மாடிவீடு கட்டினாலும்‌ இத்துணைச்‌ சன்னல்‌ 
களுக்குமேல்‌ வைக்கக்கூடாது என்று மன்னனது 
ஆணை இருந்தது. இத்தகைய கொடுமைகள்‌ 
சமுதாய ஓநிறுமையைக்‌ குலைத்துவிட்டன ; சித்தர்‌ 
களும்‌, இராமலிங்கர்‌ போன்ற பெரியாரும்‌ சாதிகளை 
யும்‌ அவற்றை வற்புறுத்தும்‌ பாழான சாத்திரங்களை 
யூம்‌ வன்மையாகக்‌ கண்டித்தனர்‌. காந்தியடிகளா 
லும்‌ பெரியாரது பெருந்தொண்டினாலும்‌ அரசாங்கத்‌ 
தின்‌ சட்டத்தினாலும்‌ இன்று இவ்வேறுபாடுகள்‌ 
மறைந்து வருகின்றன. சங்ககாலச்‌ சமுதாய வாழ்க்‌ 
கையை தோக்கி இன்றைய தமிழ்ச்‌ சமுதாயம்‌ 
போய்க்‌ கொண்டிருக்கிறது என்று கூறலாம்‌. ஆயி 
னும்‌, இப்போக்கில்‌ விரைவு வேண்டும்‌; யாவரும்‌ 
தமிழர்‌ என்ற எண்ணம்‌ வேண்டும்‌; கலப்பு மணங்‌ 
கள்‌ மிகுதல்‌ வேண்டும்‌; சாதிகள்‌ அறவே ஒழிதல்‌ 
வேண்டும்‌; தமிழ்ச்‌ சமுதாயத்திற்கு ஏற்ற முறையில்‌ 
புதிய சட்டம்‌ வகுக்கவேண்டும்‌. ஒரு குலத்திற்கு 
ஒரு நீதி” கூறும்‌ சட்டம்‌ மாய்ந்தொழிதல்‌ வேண்டும்‌. 
கல்வி நீலை ்‌ 
சங்க காலத்தில்‌ சாதியற்ற சமுதாயத்தில்‌ எல்‌ 
மோரும்‌ கல்வி கற்று வந்தனர்‌. குறமக்கள்‌, குயத்தி, 
பாடினி, வளமனையைக்காத்த காவற்‌ பெண்டு முத 
லிய பெண்மணிகளும்‌, கொல்லன்‌ முதலிய பலதிறப்‌ 
பட்ட தொழிலாளர்களும்‌ கவிபாடும்‌ ஆற்றல்‌ பெற்று 


தமிழக வரலாறு 18 


விளங்கினர்‌ என்பது சங்க நூல்களால்‌ அறிகின்‌ 
ரோம்‌. இத்தகைய கல்விநிலை 2000 ஆண்டுகளாக 
இல்லாமந்‌ போய்விட்டது. பின்‌ நூற்றாண்டுகளில்‌ 
. வடமொழிக்‌ கல்லூரிகள்‌ வளம்‌ பெற்றன என்பதற்‌ 
குத்தான்‌ சான்றுகள்‌ கிடைக்கின்றன வே தவிர, ஒரு 
தமிழ்க்‌ கல்லூரியாவது இருந்தது என்பதற்குச்‌ 
சான்று கிடைக்கவில்லை. காலப்‌ போக்கில்‌ தொழி 
லாளர்கள்‌ கல்வியை இழந்தார்கள்‌. கற்கும்‌ உரிமை 
ஒரு சில வகுப்பினர்க்கே இருந்து வந்தது. சாதி 
வேறுபாட்டாலும்‌ தீண்டாமையினாலும்‌ பல வகுப்‌ 
பினரும்‌ சேர்ந்து படிக்க வசதி ஏற்படவில்லை. இந்த 
. அவல நிலையில்‌, அரசியல்‌ போர்களும்‌ குழப்பங 
களும்‌ கொள்ளைகளும்‌ சமயப்‌ போர்களும்‌ சமுதாய்‌ 
அமைதியைக்‌ கெடுத்தன. நாம்‌ செய்த நற்பேற்‌ 
றின்‌ பயனாக, சாதி வேறுபாட்டைப்‌ பெறாத வெள்ளை 
யர்‌ ஆட்சி இந்நாட்டில்‌ ஏற்பட்டது. யாவரும்‌ கல்வி 
கற்க. முற்பட்டனர்‌. ஏழைகள்‌ பணவசதியின் றி 
அல்லற்பட்டார்கள்‌. தமிழன்னையின்‌ தவப்புதல்வ 
ரான காமராசர்‌ ஆட்சியில்‌ ஏழைகளுக்கு இலவசக்‌ 
கல்வி வழங்கப்படுகிறது. இப்பொழுது தமிழ்‌ 
உணர்ச்சியும்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ பற்றும்‌ நாளொரு 
மேனியும்‌ பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து 
வருகின்‌ றன. ்‌ 
சமய வரலாறு 

தொல்காப்பியர்‌ காலத்திற்கு முற்பட்ட தமிழர்‌ 
பலவகைக்‌ கடவுளரை வணங்கிவந்தனர்‌. குறிஞ்சி 
நில மக்கள்‌ முருகனையும்‌, முல்லை , நில மக்கள்‌ கண்‌ 
ணனையும்‌, பாலைநில மக்கள்‌ கொற்றவையையும்‌, 
மருதநில மக்கள்‌ மன்னனையும்‌, நெய்தல்நில மக்கள்‌ 
கடலையும்‌ வழிபட்டு வந்தனர்‌. வடநாட்டு மக்கள்‌ 
தமிழகத்தில்‌ குடியேறிய காரணத்தால்‌ தொல்காப்பி 
பர்‌ காலத்தில்‌ கடல்‌--வருணனாகவும்‌, மன்னன்‌-- 
.இந்திரனாகவும்‌ உருவகப்படுத்தப்படும்‌ நிலைமை 
உண்டாயிற்று என்று கூறலாம்‌. வடவர்‌ கூட்டுற 


வால்‌ முருகன்‌ சுப்பிரமணியனானான்‌; கொற்றவை 


14 (இலக்கிய ௮மூதம்‌ 
துர்க்கையானாள்‌ ; இவ்வாறே பல மாற்றங்களும்‌. 
சேர்க்கைகளும்‌ . சமயத்துறையில்‌ . உண்டாயின; 
இந்திரனுக்கும்‌ அவன்‌ வாகனமான வெள்ளையானைக்‌ 
கும்‌, .பலதேவனுக்கும்‌ மன்மதனுக்கும்‌ தமிழகத்தில்‌ 
கோவில்கள்‌ ஏற்பட்டன. சமணராலும்‌ பெளத்த 
ராலும்‌ ஏற்பட்ட கோவில்கள்‌ பல. வைதிகரின்‌. 
நுழைவால்‌ வடமொழி மந்திரங்கள்‌ தமிழகத்தில்‌: 
நுழைந்தன. சுருங்கக்‌ கூறின்‌, சங்க இறுதிக்‌ 
காலத்தில்‌ பழந்தமிழ்ச்‌ சமயம்‌, வைதிகர்‌ சமயத்தோடு: 
கலப்புண்டது. தமிழர்கம்‌ சிவன்‌ உருத்திர--சிவ 
னாக்கப்பட்டான்‌. வடவர்‌ சமயக்கலைகள்‌ யாவும்‌ 
தமிழகத்தில்‌ பரவின. கண்ணன்‌ வழிபாடு விஷ்ணு 
வழிபாடாக மாறியது. இவ்வாறு உண்டான மாறு 
குல்கள்‌ பல. 


பல்லவர்‌ காலத்தில்‌ சைவ வைணவ சமயங்கள்‌ 
பெளத்த சமண சமயங்களைத்‌ தாக்கி வெற்றி பெற்‌ 
றன. அப்போது தாட்டில்‌ பல நூறு கோவில்கள்‌ 
தோற்ற மெடுத்தன. நாயன்மார்களும்‌ ஆழ்வார்‌. 
களும்‌ தலந்தோறும்‌ சென்று அருட்பாடல்களைப்‌ 
பாடினார்கள்‌. நாயன்மார்‌ பாடியவை “திருமுறைகள்‌” 
என்றும்‌, ஆழ்வார்கள்‌ பாடியவை “அருளிச்‌ செயல்‌” 
என்றும்‌ பெயர்‌ பெற்றன. -பல்லவர்கள்‌ மலைச்சரிவு 
களைக்‌ குடைந்து கோவில்களை ஆமைத்தார்கள்‌;. 
பாறைகளையே கோவில்களாக மாற்றினார்கள்‌; 
கற்களை உடைத்து ஒன்றன்‌ மேல்‌ ஒன்றாக அடுக்கிக்‌. 
கோவில்‌ கட்டினார்கள்‌; பல்லவ மன்னர்‌ சைவு 
வைணவ சமயங்களுக்குப்‌ பெரிதும்‌ ஆக்கமளித்தளர்‌;. 
மறையவர்களுக்குப்‌ பல புதிய ஊர்களையும்‌ நிலங்‌ 
களையும்‌ வழங்கினர்‌; வடமொழிக்‌ கல்லூரிகளை ஏற்‌.. 
படுத்தினர்‌. இவற்றால்‌ வைதிகர்‌ செல்வாக்கு நாட்‌ 
டில்‌ மிகுகதிப்பட்டது. | 

சோழர்‌ காலத்தில்‌ இக்‌ கோவில்களெல்லாம்‌ 
சிறப்புற்றன, பல கோவில்கள்‌ கற்றளிகளாம்‌. 
மாறின. தஞ்சைப்‌ பெரிய கோவில்‌ போன்ற புதிய 
கற்கோவில்களும்‌ தோற்றமெடுத்தன. கசைசவ 


தமிழக வரலாறு" 15. 


சித்தாந்த சாத்திரக்களும்‌ புராணங்களும்‌ கோன்‌ 
ஊச. வைதிகர்‌ செல்வாக்கும்‌ மிகுதிப்பட்டது. 
வைணவமும்‌ வளர்ந்தது. ஆழ்வார்‌ அருட்பாடல்‌ 
கட்கு மணரிப்பிரவரளா நடையில்‌ விளக்கவுரை 
எழுதப்பட்டது. வடநாட்டுச்‌ சான்றோர்‌ சோழர்க்கு 
அசச்குருமாராய்‌ அமர்ந்தனர்‌. முஸ்லிம்‌ படை 
பெடுப்பினால்‌. சமயநிலை பெரிதும்‌ தளர்ந்தது; 
னால்‌, நாயக்கர்‌ ஆட்சியிலும்‌ மகாராஷ்டிரம்‌ ஆட்சி 
லும்‌ புத்துயிர்‌ பெற்றது. அக்காலத்திய குமரகுரு 
ரர்‌, சிவப்பிரகாசர்‌ முதலியோர்‌ சைவத்தை. வளர்த்‌ 
தனர்‌, வெள்ளையர்‌ ஆட்சியில்‌ சமயம்‌ ஓரளவு. 
தலம்‌ பெற்றது. ப 
சைவத்திலும்‌ வைண வத்திலும்‌ சாதிவேறுபாடு 
களின்‌ கொடுமையால்‌ வாடி வதங்கிய மக்கள்‌, சாரதி 
வேறுபாடு அற்ற இஸ்லாத்தையும்‌, கிறிஸ்துவள்‌ 
ஸுதயும்‌ தழுவிச்‌ தங்கள்‌ மனக்கவலையை மாற்றிக்‌ 
கொண்டனர்‌. மேனுட்டுப்‌. பாதிரிமார்‌ தமிழகம்‌ 
போந்து கல்வியறிஷவையும்‌ மருத்துவ உதவியையம்‌ 
அளித்தனர்‌. இவ்வருந்தொண்டடால்‌ தமிழச்‌ பலர்‌ 
கிறிஸ்தவராயினர்‌. இங்நகனம்‌ கி, மி, 12-ஆம்‌ 
நூற்ருண்டுக்குப்‌ பிறகு தமிழகத்தில்‌ இஸ்லாமும்‌ 
இறிஸ்துவமும்‌ ஜோண்றி வளர்த்தன. சுருங்கக்‌ 
கூறின்‌, சைவர்‌ வைணவர்‌ கொடுமைகளே இச்‌ 
சமயங்களின்‌ வளர்ச்சிக்கு ஒரு காரணம்‌ என்ன 
லாம்‌. ப 
மேனிதனது- தேர்லமமயான வாழ்க்கைக்கு உரிய 
கொள்கைகளின்‌ தொகுப்பே சமயம்‌ எனப்படும்‌. 
அச்சமயம்‌ இஇறையுணனர்ச்சியை அடிப்படையாகச்‌ 
கொண்டதும்‌ ஆனால்‌, காலப்போக்கில்‌ சமயக்‌ கதை 
கள்‌ பலவற்றையும்‌ மூடநம்பிக்கைகள்‌ பலவற்றை 
யும்‌ புகுத்திக்‌ சிலர்‌ சமயத்தின்‌ பேரால்‌ வாணிகம்‌ 
தடத்தலாயினர்‌. 
இக்கைகளையும்‌ நம்பிக்கைகளையும்‌ பற்றி விரி 
வான முறையில்‌ எழுதப்பட்டவையே புராணங்கள்‌ 
என்பவை, ஆங்கில அதிஷம்‌ எதனை யும்‌ எண்ணிப்‌ 


| 


10 இலக்கிய அமுதம்‌ 


பார்த்துச்‌ செய்யும்‌ ஆற்றலும்‌ மிகுந்த நம்‌ நாட்டு 


அறிஞர்‌ பலர்‌, இப்போது இவற்றின்‌ பயனின்‌ 


மையை உணர்ந்து வருகின்றனர்‌? இவற்றிற்கும்‌ 
சமயத்திற்கும்‌ கடுகளவும்‌ தொடர்பில்லை என்பதை 
நன்கு விளக்கியுள்ளனர்‌. பதி, பசு, பாசம்‌ என்னும்‌ 
சைவ சித்தாத்த முப்பொருள்கள்‌ அறிஞரால்‌ ஒப்புக்‌ 


கொள்ளக்‌ கூடியவை. ஒவ்வொரு சமயத்திலும்‌ 


உள்ள சமயக்‌ கட்டுக்கதைகள்‌ நீக்கப்பட்டு, உண்‌ 


மைக்‌ கொள்கைகள்‌ மட்டும்‌ மக்களால்‌ பின்பற்றப்‌ 
படுதல்‌ வேண்டும்‌ என்பது நாட்டில்‌ பிறந்த நல்லறி 
ஞர்‌ கருத்து. மக்களுக்குக்‌ கல்வியறிவும்‌ எண்ணிப்‌ 


பார்க்கும்‌ ஆற்றலும்‌ வளர வளர, இக்கருத்து 
வலுப்பெற்று வருகின்றது. 


மொழிவரலாறு 
இன்றுள்ள தமிழ்‌ நூல்களுள்‌ காலத்தால்‌ முற்‌ 


பட்டது தொல்காப்பியம்‌. அஃது ஏறத்தாழக்‌ கி. பன 
500-இல்‌ இயற்றப்பட்டது என்று கூறலாம்‌. அத்நூ 
லில்‌ சில வட சொற்கள்‌ கலந்துள்ளன. அவை வட 


வர்‌ நுழைவால்‌ தமிழிற்‌ கலந்துள்ளன. இதனால்‌ வட 
வா நுழைவிற்கு முன்‌ இருந்த தமிழ்‌ நூல்களெல்‌ 


லாம்‌ தனித்‌ தமிழிலேயே இயன்றவை என்னும்‌ 
உண்மையை எளிதில்‌ உணரலாம்‌. பின்னர்‌ நாள 


டைவில்‌ வேதியர்‌ சமயத்தலைவர்‌ ஆயினர்‌. அவர்‌ தம்‌ 


வழிபாட்டு முறைகள்‌ தமிழ்‌ நாட்டில்‌ பரவின. இன்ன 
பிற காரணங்களால்‌ சங்ககாலத்திலேயே வடசொற்‌ 


கள்‌ தமிழிற்‌ கலந்தன. புத்த ௪மயத்தவராலும்‌ சமண 
சமயத்தவராலும்‌ பிராகிருதச்‌ சொற்களும்‌ தமிழிற்‌ 
கலந்தன. வடவர்‌ செல்வாக்கு மிகமிக, தமிழிலும்‌ 


வடசொற்கள்‌ மிகுந்துகொண்டே வந்தன. தமிழ்‌ 
'யாப்பிலக்கணத்திலும்‌ வடமொழி இலக்கணத்தைப்‌ 


பின்பற்றிப்‌ புதிய பாக்கள்‌ தோன்றின ; அணியிலக்‌ 
கண நூல்களும்‌ தோன்றின. இன்னின்ன ச்ர்தியி 
னரைப்‌ பாடும்பொழுது இன்னின்ன எழுத்துக்கள்‌ 
பாவின்‌ முதலில்‌ இருக்க வேண்டும்‌ என்னும்‌. 
'கேடான வரையரையும்‌ ஏற்பட்டது. தமிழாசிரியருள்‌ 


தமிழக வரலாறு 17 


சிலர்‌ வடமொழியையுல்‌ கற்று, வடநூல்‌ வழித்‌ தமி. 
ழாசிரியர்‌ £ என்று பெயர்‌ பெற்றனர்‌ . வடமொழி 
இலக்கண த்தால்‌ உண்டான புதுமைகளை யாப்பருங்‌. 
கல விருத்தியுரையில்‌ நன்கு காணலாம்‌. சோழப்‌ 
பேரரசர்‌ காலத்தில்‌ பாதி தமிழும்‌ பாதி வடமொழி 
யும்‌ கலந்த புதிய நடையில்‌ ஆழ்வார்‌ அருட்பாடல்‌ 
கட்கு விளக்கவுரை எழுதப்பட்டது. சைவமும்‌ 
வைண வழும்‌ வடமொழி வாணரால்‌ பரப்பப்பட்டன. 
ஆதலால்‌, அச்சமய நூல்களின்‌ நடை கலப்பு நடை 
யாகவே காணப்பட்டது. சைவசித்தாந்தக்‌ கருத்துக்‌ 
களும்‌ கலப்பு நடையிலேயே எழுதப்பட்டன. ஏறத்‌. 
தாழ 500 ஆண்டுகட்கு முன்‌ இருந்த வில்லிபுத்தூர்‌ 
ஆழ்வார்‌ இயற்றிய பாரதத்தில்‌ வடசொற்கள்‌ மிகுந் 
திருத்தலைக்‌ காணலாம்‌. இவ்வாறே அருணகிரி 
நாதர்‌ பாடல்களிலும்‌, தாயுமானவர்‌ பாடல்களிலும்‌ 
எண்ணற்ற புராணங்களிலும்‌ வடசொற்கள்‌ மிக்‌ 
குள்ளன. விஜய நகர.ஆட்சியில்‌ தமிழிசை ஒழிந்து, 
கரு நாடக இசை தமிழகத்தில்‌ வேரூன்‌ நியது. 


ஒரு மொழியின்‌ சேர்க்கையால்‌ தமிழின்‌ தனித்‌ 
தன்மை எவ்வாறு கெட்டது என்பதை இதுகாறும்‌ 
கூறியவற்றால்‌ நன்கறியலாம்‌. இன்று தமிழுணர்ச்சி 
வீறு கொண்டிருக்கிறது. தூய தமிழில்‌ பேச வேண்‌ 
டும்‌ என்று மாணவர்‌ உலகம்‌ துடிக்கின்றது. தமிழறி 
ஞர்களும்‌ தூய எளிய நடையில்‌ நூல்களை வெளி 
யிடுகின்றனர்‌; தூய தமிழில்‌ பேசுகின்றனர்‌. பழந்‌ 
தமிழ்ப்‌ பெயர்கள்‌ வழக்கில்‌ வந்து கொண்டிருக்கின்‌ 
ஐன. மறைமலையடிகள்‌, திரு. வி. க. போன்ற தமிழ்ச்‌ 
சான்றோர்களால்‌ தனித்தமிழ்‌ நடை உருவானது. 
இன்று அதனை வளர்க்க நற்றமிழர்‌ விழைகின்‌ றனர்‌. 


முடிவுரை 
[தமிழ்‌ மக்களுக்குத்‌ தமிழ்‌, தமிழர்‌, தமிழ்‌ நாடு 


என்னும்‌ கவலை ஏற்படுதல்‌ வேண்டும்‌ ; மொழியைப்‌ 
பாதுகாக்கவும்‌ தமிழர்‌ இன ஒற்றுமையை வளர்க, 


19 இலக்கிய அழுதம்‌ 


கவும்‌ அறிவு வேண்டும்‌; சுய நலமே பெரிதெனக்‌ 
கருதி ' மொழியையும்‌, இன த்தையும்‌, நாட்டையும்‌ 
காட்டிக்‌ கொடுக்கும்‌ கயமை ஒழிதல்‌ வேண்டும்‌. 
மொழிப்பற்று, இனப்பற்று, தாட்டுப்பற்று ஆகிய 
மூன்றும்‌ தமிழ்‌ நாட்டுத்‌ தலைவர்களிடம்‌ உண்மை 
யில்‌ தோன்றுமாயின்‌, இத்தமிழகம்‌ சங்க காலத்‌ 
_ தமிழகமாக மாறுவது எண்து:[ 


௨. தமிழ்‌ வேந்தர்‌ ஒழுக்கம்‌ 


ஏறத்தாழ ஆயிரத்து எண்ணூறு ஆண்டு 
களுக்கு முன்‌ தமிழகம்‌ தமிழ்‌ மன்னரால்‌ ஆளப்‌ 
பட்டு வந்தது. சேர, சோழ, பாண்டியர்‌ என்ற 
தமிழ்‌ வேந்தர்‌ இயல்‌, இசை, நாடகம்‌ என்ற முத்‌ 
தமிழிலும்‌ வல்ல புலவர்‌, பாணர்‌, கூத்தர்‌ என்‌ 
போரை ஆதரித்தனர்‌. வேந்தருட்‌ சிலர்‌ கவிப்£டும்‌ 
ஆற்றலும்‌ பெற்றிருந்தனர்‌. அவர்தம்‌ பாக்களும்‌, 
புலவர்கள்‌ தமிழ்‌ முடிமன்னரையும்‌, குறுநில மன்‌ 
னரையும்‌, பிற வள்ளல்களையும்‌ பற்றிப்‌ பாடிய 
பாக்களும்‌ மிகப்‌ பல. அவற்றுள்‌ அழிந்தன போக, 
எஞ்சிய பாக்கள்‌ பூறநானூறு என்னும்‌ தலைப்பில்‌ 
ஒரு நூலாகத்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. 

இந்‌ நூலிலுள்ள பாக்கள்‌ பல நூற்றாண்டு 
களில்‌ பல புலவர்களால்‌ பாடப்‌ பெற்றவை; அப்‌ 
புலவர்கள்‌ பல நாடுகளைச்‌ சேர்ந்தவர்கள்‌. புற 
நானூற்றுப்‌ பாடல்களில்‌ பண்டைத்‌ தமிழ்‌ வேந்தர்‌ 
செங்கோற்‌ சிறப்பும்‌, போர்‌ முறையும்‌, அவர்கள்‌ 
புலவர்களைப்‌ போற்றிய திறனும்‌, தமிழ்‌ மக்க 
ஞூடைய பழக்க வழக்கங்களும்‌, நாகரிகமும்‌, நாகரி 
குத்தின்‌ தலைமணியான பண்பாடும்‌ நன்கறியலாம்‌. 


பூத பாண்டியன்‌ 


இன்றைய மதுரை, இராமநாதபுரம்‌, திருநெல்‌ 
'வேலி என்னும்‌ மூன்று மாவட்டங்களும்‌ பண்டைக்‌ 
காலத்தில்‌ பாண்டிய நாடு எனப்‌ பெயர்‌ பெற்றது. 


மதுரையைத்‌ தலை நகராகக்‌ கொண்ட பாண்டிய 
நாட்டை ஆண்ட பாண்டிய மன்னருள்‌ பூத 
பாண்டியன்‌ என் பவன்‌ ஒருவன்‌. இப்‌ பூத 
பாண்டியன்மீது பகையரசர்‌ படை யெடுக்கத்‌ துணிந்‌ 


20 ப இலக்கிய அமுதம்‌ 


தனர்‌. அதனைக்‌ கேள்வியுற்ற பாண்டியன்‌ மிக்க. 
சீற்றம்‌ கொண்டான்‌. அவ்‌ வேந்தர்‌ பெருமான்‌ 
தனது அவைக்‌ களத்தில்‌ இருந்தோரைப்‌ பார்த்து, 
“பகை வேந்தர்‌ ஒன்று சேர்ந்து என்னோடு. 
போர்‌ புரிவதாகச்‌ சொல்லுகின்றனர்‌. அவர்கள்‌ 
மிக்க படையை யுடையவர்கள்‌; சிங்கம்‌ போலச்‌ 
சினந்து புறங்கொடாத மன வலிமை யுடையவர்‌ 
கள்‌, கடும்போரில்‌ நான்‌ அவர்களை வெல்வேன்‌. 
அங்ஙனம்‌ நான்‌ அவர்களை வெல்லேனாயின்‌ ,. 
என்‌ மனைவியைவிட்டு . நான்‌ பிரிந்தவன்‌ ஆகக்‌ 
கடவேன்‌. அறநெறி மாறுபடாத அறங்கூற வையத்‌ 
தில்‌ அறநெறி அறியாத ஒருவனை வைத்து நீதி 
பிழைக்கச்‌ செய்த கொடியவன்‌ ஆகுக, மாவன்‌, 
ஆந்தை, அந்துவன்‌, சாத்தன்‌, ஆதன்‌, : அழிசி,. 
)யக்கன்‌ என்பவரும்‌ பிறருமாகிய என்‌ உயிர்‌ நண்‌ 
பரை விட்டும்‌, பல உயிர்களையும்‌ பாதுகாக்கும்‌ 
அரசர்‌ குலத்தில்‌ பிறவாதும்‌ மாறிப்பிறப்பேனாகுக,'" 
என்று சூள்‌ உரைத்தான்‌.  . 
இச்‌ சூளுரையிலிருந்து நாம்‌ பாண்டியனைப்‌ 
பற்றி அறிவன யாவை? (1) இப்‌ பெருமகன்‌ தன்‌ 
மனைவி மீது நீங்காத அன்புடையவன்‌--அவளை: 
விட்டுப்‌ பிரிய மனமில்லாதவன்‌ என்பன நன்கு 
புலனாகின்‌ றன, ப 
(2) அறங்கூறவையத்தில்‌ அறநெறி தெரிந்த 
சான்றோரே இருந்து வழக்குகளை விசாரித்து முறை 
வழங்குதல்‌ வேண்டும்‌. இதற்கு மாறாக, அறநெறி. 
தெரியாத ஒருவனை நீதிபதியாக வைத்து நீதி வழங்‌ 
கச்‌ செய்தல்‌ குடி மக்கட்குத்‌ துரோகம்‌ செய்வ. 
தாகும்‌. அந்நிலையில்‌ அரசன்‌ கொடுங்கோலன்‌ 
என்று கருதப்படுவான்‌ என்பன காவலன்‌ கருத்துக்‌. 
கள்‌ என்பது நன்கு விளங்குகின்றது. 
(9) உயிரொத்த சிறந்த நண்பர்களை விட்டுப்‌: 
பிரிதலும்‌, உயிர்களைப்‌ பாதுகாக்கும்‌ அரச பரம்பரை 
யிலிருந்து ஒருவன்‌ மாறிப்‌ பிறத்தலும்‌ கொடிய. 


தமிழ்‌ வேந்தர்‌ ஒழுக்கம்‌ 61 


நிகழ்ச்சிகள்‌ என்பது பாண்டியன்‌ கருத்தாதல்‌ 
அறியலாம்‌. ப 

வ்‌ வுண்மைகளை நோக்க, (1) பாண்டியன்‌ 
தன்‌ மனைவியை நன்கு நேசித்து வந்தான்‌ என்ப: 
தும்‌, (2) அறநெறி உணர்ந்த சான்றோரையே 
அறங்கூறவையத்தில்‌ நீதிபதியாக அமர்த்தி முறை 
வழங்கி வந்தான்‌ என்பதும்‌, (8) தன்‌ நண்பர்களை 
விட்டுப்‌ பிரிய மனமில்லாதவன்‌ என்பதும்‌, (4) 
உயிர்களைக்‌ காக்கும்‌ அரச குடியிற்‌ பிறத்தல்‌ சிறந்‌. 
தது என்ற கருத்துடையவன்‌ என்பதும்‌ நன்கு 
வெளியாகின்றன. இத்தகைய சீரிய ஒழுக்க 
முடைய வேந்தனது ஆட்சி செங்கோலாட்சியாக 
இருந்திருத்தல்‌ வேண்டும்‌ என்பதில்‌ ஐய 


முண்டோ? 


பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ 
“ நெடுஞ்செழியன்‌ வயதில்‌ இளையவன்‌; சிறிய 


படையை உடையவன்‌, எம்மிடம்‌ நால்வகைப்‌ படை 
களும்‌ நல்ல நிலையில்‌ இருக்கின்றன,” என்று பகை 
வர்‌ கூறிக்‌ கொண்டு என்‌ மீது போருக்கு வருகின்‌. 
றனர்‌. இங்ஙனம்‌ வரும்‌ பகைவரை யான்‌ வெல்‌ 
லேனாயின்‌, (1) என்‌ குடை நிழலில்‌ வாழும்‌ குடி 
மக்கள்‌ நிற்க நிழல்‌ காணாமல்‌, * எங்கள்‌ அரசன்‌ 
கொடியவன்‌ ' என்று கூறிக்‌ கண்ணீர்‌ சிந்திப்‌ பழி 
தூற்றும்‌ கொடுங்கோல்‌ மன்னன்‌ ஆகக்‌ கடவேன்‌; 

(5) கல்வி, கேள்வி, ஒழுக்கம்‌ ' இவற்றிற்‌. 
சிறந்த மாங்குடி மருதனைத்‌ தலைவனாகக்‌ கொண்ட 
புலவர்‌ கூட்டம்‌ எனது பாண்டிய நாட்டைப்‌ பாடா 
தொழிவதாக; 

(9) வறியவர்க்குக்‌ கொடுக்க முடியாத நிலை 


யில்‌ யான்‌ வறுமையை அடைவேனாக.'' 
என்று மதுரை மன்னன்‌ நெடுஞ்செழியன்‌ சூள்‌ 
உரைத்தான்‌. இச்‌ சூளுரையிலிருந்து நாம்‌ அறியும்‌ 


உண்மைகள்‌ யாவை ? 


8 


அலி இலக்கிய ௮ழுதம்‌ 


(1) குடிகளுக்கு நிழலை அருளி அவர்‌ மனம்‌ 
(மகிழ ஆட்சி புரிபவனே செங்கோல்‌ அரசன்‌, 


(2) கல்வி, கேள்வி, ஒழுக்கங்களிற்‌ சிறந்த 
யூலவர்‌ பெருமக்களது பாராட்டுப்‌ பெறுதலே காவ 
லன்‌ கடமை, (செங்கோல்‌ அரசனையே ஒழுக்கம்‌ 
மிகுந்த சான்றோர்‌ பாராட்டுவர்‌) 


(9) “இல்லை' என்று இரப்பவர்க்கு “இல்லை' 
என்று சொல்லாத செல்வ நிலையும்‌, மன நிலையும்‌ 
அரசனுக்கு இருத்தல்‌ வேண்டும்‌--என்னும்‌ மூன்று 
உண்மைகளும்‌ இச்‌ சூளுரையிலிருந்து தெளிவாகத்‌ 
தெரிகின்றன.  ..' 


'சோபூன்‌ நலங்கிள்ளி 


இன்றைய தஞ்சை, திருச்சி மாவட்டங்களும்‌, 
'தென்னாற்காடு மாவட்டத்தைச்‌ சேர்ந்த சிதம்பரம்‌ 
தாலுகாவும்‌ சங்க காலத்தில்‌ சோழ நாடாக இருந் 
தன. இதனை ஆண்ட முடி மன்னர்‌ பலர்‌. அவருள்‌. 
கவி பாடும்‌ ஆற்றல்‌ பெற்ற காவலர்‌ சிலரே. அச்‌ 
சிலருள்ளும்‌ போர்த்‌ திறனிலும்‌ ஒழுக்கத்திலும்‌ 
சிறந்து விளங்கியவன்‌ நலங்கிள்ளி என்பவன்‌. 
ஒருமுறை அவன்மீது பகைவர்‌ படையெடுத்தனர்‌. 
அது கேட்டுச்‌ சினந்த அப்பெருமகன்‌, 


“இப்‌ பகைவர்‌ என்னை வணங்கி, 'எமக்கு 
நினது நாட்டைத்‌ தரவேண்டும்‌' என்று வேண்டு 
வாராயின்‌, மன மகிழ்ச்சியோடு கொடுத்து விடுவேன்‌. 
அங்ஙனம்‌ பணிவோடு வராமல்‌ படைச்‌ செருக்குடன்‌ 
வருவதால்‌, இவர்களை எதிர்த்துப்‌ பொருதலே 
முறை. இவர்களை நான்‌ வெல்லேனாயின்‌, பொதுப்‌ 
ெண்டிரது சேர்க்கையில்‌ எனது மாலை துவள்வ 
தாக,” என்று சூளுரை புகன்றான்‌. 

இச்‌ சூளுூரையால்‌ இவனைப்பற்றி நாம்‌ அறி 


வன யாவை? 


தமிழ்‌ வேந்தர்‌ ஒழுக்கம்‌ 22 


1) வலிமை மிகுந்த இப்‌ பேரரசன்‌ அடியவர்க்கு 
எளியவன்‌ -- பணிவாரிடம்‌ பண்புடன்‌ நடப்பவன்‌ 
என்பதும்‌, 

(2) பொது மகளிரது சேர்க்கையை விரும்பாத 
வன்‌, பொது மகளிரைச்‌ சேர்தல்‌ வெறுக்கத்‌ தக்கது 
என்ற கருத்துடையவன்‌ என்பதும்‌ நன்கு தெளிவா 
கின்றன. 
மூடிவுமை 

இம்‌ மூன்று சூளுரைகளிலிருந்தும்‌ -- பழந்‌ 
தமிழரசர்‌, 

(1) இல்லற வாழ்க்கையை இனிது நடத்தியவர்‌, 

(3) பிற பெண்டிர்‌ சேர்க்கையை வெறுத்தவர்‌, 

5) சிறந்த நண்பர்களை விட்டுப்‌ பிரியாதவர்‌, 

(4) குடிகள்‌ வருத்தங்‌ காணப்‌ பொருதவர்‌, 

(5) சான்றோராகிய புலவர்‌ பெருமக்களின்‌ 
பாராட்டுதலை மதித்தவர்‌, 

(0) வறியவர்க்கு வழங்கி மகிழ்ந்தவர்‌, 

(7) ஆட்சிப்‌ பொறுப்பை அணுவளவும்‌ தவற 
விடாதவர்‌ என்னும்‌ உண்மைகள்‌ புலனாதல்‌ 
காணலாம்‌. 


உ. வறுமையிலும்‌. மான உணர்ச்சி 


செல்வம்‌ உடையவராயிருக்கும்‌ பொழுதும்‌ வறி: 
யரா யிருக்கும்‌ பொழுதும்‌ மானவுணர்ச்சி உடையரா. 
யிருத்தல்‌ சிலரது இயல்பாகும்‌. செல்வரா யிருந்த 
பொழுது மானவுணர்ச்சி உடையவரா யிருந்தும்‌, 
வறுமை ஏற்பட்டவுடன்‌ :.மான உணர்ச்சி குறைந்‌ 
தும்‌ காணப்படுபவர்‌ : பலர்‌ ஆவர்‌. கேவலம்‌ வயிற்‌ 
றுக்காக மானத்தை விற்பவரும்‌ உண்டு. செல்வர்‌ 
மன நிலையைப்‌ படித்தறிந்து, அதற்கேற்பத்‌ தாளம்‌ 
போட்டு வயிறு கழுவுவோரும்‌ சிலர்‌ உண்டு.. இத்த 
கைய பலருள்‌ சங்க காலப்‌ புலவர்‌ எத்தகையவர்‌ ரக 

சங்க காலப்‌ புலவர்‌ வறுமை மிகுந்த வாழ்க்கை 
யர்‌; ஆயினும்‌ தன்மான உணர்ச்சி மிக்கவர்‌; செல்‌ 
வத்துக்கு வளைந்து கொடாதவர்‌; தம்மை மதியாதவர்‌ 
பேரரசர்‌ ஆயினும்‌ பொருட்படுத்தாதவர்‌; தம்மை. 
மதிப்பவரையே மனமுவந்து மதிப்பவர்‌; அரசர்‌ 
அறதெறி தவறி நடப்பினும்‌, அவர்‌ .முன்‌ அஞ்சாது 
சென்று அறவுரை கூறும்‌ மன வலி படைத்தவர்‌; 
குணமென்னும்‌ குன்றேறி தின்றவர்‌. சான்றாகப்‌ 
புலவர்‌ சிலருடைய செயல்களையும்‌ சொற்களையும்‌ 
கீழே காண்போம்‌. 
ஒளவையார்‌ 
.... பரண்‌: என்னும்‌ சொல்‌ இசையைக்‌ குறிப்பது. 
ஆதலால்‌ இசையில்‌ வல்லவர்‌ பாணர்‌” எனப்பட்ட. 
னர்‌. இப்‌ பாணர்‌ தாமே செய்யுள்‌ இயற்றிப்‌ பண்‌ 
களில்‌ அமைத்துப்‌ பாடுதல்‌ மரபு. எனவே, பாணர்‌: 
இயற்றமிழில்‌ வல்லவர்‌ என்பது அறியத்‌ தகும்‌. 
இசையில்‌ வல்ல பெண்பாலர்‌ (பாடினியர்‌” எனப்‌ 
பட்டனர்‌. இப்‌ பாடினியர்‌ மரபில்‌ வந்தவர்‌ 
ஒனவையார்‌. என்ற சங்க காலம்‌ புலவர்‌, இவர்‌ 


வறுமையிலும்‌ மான உணர்ச்டு 20 


பைந்தமிழைப்‌ பாங்குறக்‌ கற்றவர்‌; கவி பாடும்‌ ஆற்‌ 
றல்‌ மிக்கவர்‌; ஐழுக்கத்தில்‌ விழூப்பமுள்ளவர்‌. அப்‌ 
பெருமாட்டியார்‌ தகடுரை ஆண்ட அதியமானது 
கொடைத்‌ திறனைக்‌ கேள்வியுற்றார்‌; அவனது 
நட்பைப்‌ பெற விரும்பித்‌ தகடூரை அடைத்தார்‌. 
அதியமான்‌ ஒளவையாரோடு அள வளா௱வினான்‌? 
அவரது பெரும்‌ புலமையை நன்கு அறிந்தான்‌. 
யினும்‌ பரிசு கொடுப்பின்‌ அவர்‌ தம்மைவிட்டு 
ங்குவர்‌ என்ற எண்ணத்தால்‌ பரிசில்‌ கொடாது 
நீட்டித்தான்‌. இந்த உண்மையை ஒளவையார்‌ 
ஆறியார்‌. “நாம்‌ வந்து சில நாட்களாகியும்‌, 
மன்னன்‌ நமது புலமையை நன்கு சோதித்து அதறித்‌ 
தாண்‌. ஆயினும்‌ இண்ணும்‌ பரிசில்‌ தரவில்லையே! 
இவன்‌ நம்மை மதிக்கும்‌ திறம்‌ இதுதானா?” என்று 
ஒளவையரர்‌ எண்ணி மனம்‌ வருந்தினார்‌; அவன்‌ 
உண்மையாகவே தம்மை மதிக்க வில்லை ஏன்று 
எண்ணிக்‌ கொண்டாம்‌. அவ்வளவில்‌ அவருக்கு 
எல்லை யில்லாத சீற்றம்‌ உண்டானது. அவர்‌ 
உடனே தம்‌ பொருள்களை ஒரு மூட்டையாகக்‌ கட்டி 
னார்‌; அதை எடுத்துக்கொண்டு அரண்மனையின்‌ 
'வெளிவாயி அடைந்தார்‌. அங்கு வாயிற்‌ காவலன்‌ 
தின்றுகொண்டிருந்தான்‌, சீற்றம்‌ மிகுந்த ஒளவை 
“யரர்‌ அவ வாயிற்‌ காவலை உறுத்து நோச்கி, . 
“வாயிற்காவலனே, வள்ளல்களை நாடி வரும்‌ 
நுண்ணறிவு மிகுந்த புலவர்‌ அடையாத வாயிலைத்‌ 
, காக்கும்‌ காவலோய்‌, நின்‌ கொற்றவனுகிய நெடுமா 
னஞ்சி தன்‌ தகுதியை அறியாதவனா? என்‌ தகுதி 
யையும்‌ அறியாதவனாய்‌ எனக்குப்‌ பரிசில்‌ தராது 
காலங்‌ கடத்திவிட்டான்‌. இவன்‌ தரரவிடின்‌ உலகில்‌ 
'வேறு வள்ளல்கள்‌ இல்லையா? இத்‌ தமிழகம்‌ வள்‌ 
ளல்களே. அற்ற பாலைவனம்‌ ஆகி விட்டதா? 
கோடரி , கொண்டு செல்லுவோர்க்குக்‌ காட்டில்‌ விற 
குப்‌ பஞ்சமா ஏற்படும்‌? என்‌ போன்ற புலவர்க்கு 
அப்பக்கம்‌ சென்றாலும்‌ சோறு கிடைப்பது உறுதி” 
(புறநானூறு, 806) 


26 இலக்கிய அமுதம்‌ 


என்று கூறினார்‌. இக்‌ கூற்றிலிருந்து, அரசனது 
செல்வத்தையும்‌ செல்வாக்கையும்‌ ம தியாத. ஒளவை 
யாரது மன வலிமையை நாம்‌ நன்கு அறியலாம்‌. ' 
பெருஞ்சித்தானார்‌ 

பெருஞ்சித்தனார்‌ என்னும்‌ புலவர்‌ பெருமான்‌ 
குமண வள்ளல்‌ காலத்தவர்‌. அவர்‌ வறுமையில்‌ 
உழன்றார்‌. அவர்‌ தாயார்கோலூன் நிய கிழவி; அவ்‌ 
வம்மையார்‌ வறுமையில்‌ வாடி, எனக்கு ஏன்‌ இன்‌ 
னும்‌ இறப்பு வரவில்லை!” என்று வருந்திக்‌ கொண்டி 
ருந்தார்‌. பல நாள்‌ பட்டினியால்‌ மனைவியும்‌ உடல்‌ 
கல்மற்திருந்தாள்‌.- மனைவிக்குப்‌ பால்‌ கொடுக்கும்‌ 
மார்பு வற்றிவிட்டது. பால்‌ வந்து கொண்டிருந்த 
கண்கள்‌ தூர்ந்து விட்டன. குழந்தைகள்‌ அம்மார்‌ 
பைச்‌ சுவைத்துப்‌ பால்‌ வராதது கண்டு அழுதனர்‌. 
குப்பையில்‌ தானாக முளைத்த கீரையைப்‌ பறித்து 
உப்பின்றிச்‌ சமைத்துத்‌ தின்றனர்‌. அவர்‌ மனைவி 
கந்தை ஆடையை உடுத்தி இருந்தாள்‌. 

இத்தகைய கொடிய வறுமையில்‌ வரடிய புலவர்‌, 
பழுத்த மரத்தை நாடிச்‌ செல்லும்‌ பறவையைப்‌ 
போல வள்ளல்களை நோக்கிச்‌ சென்றார்‌; முதலில்‌ 
வள்ளல்‌ வெளிமான்‌ என்ற சிற்றசரனைக்‌ சுண்டார்‌. 
அப்போது அவன்‌ இறக்கும்‌ தறுவாயில்‌ இருந்தான்‌. 
புலவர்க்குப்‌ பொருளுதவி செய்யும்படி அப்‌ பெருமகன்‌ 
தன்‌ தம்பியிடம்‌ கூறி இறந்தான்‌. வெளிமான்‌ தம்பி 
புலவரது தகுதியை அறியாத காரணத்தாலோ அல்‌ 
லது அவரை மதியாத காரணத்தாலோ சிறிது 
பொருள்‌ கொடுத்தான்‌. புலவர்‌. தமது வறிய 
நிலையை நினைந்து அப்பொருளை ஏற்றுக்‌ கொண்டி 
ருக்கலாம்‌. ஆனால்‌ அவர்‌ அவ்வாறு செய்யவில்லை. 
தம்‌ தகுதி கவனிக்கப்படவில்லை என்பது அவர்‌ 
உள்ளத்தைப்‌ புண்படுத்தியது, தன்மான உணர்ச்சி 
மேலெழுந்து நின்றது. அதனால்‌ அப்‌ புலவர்‌ பெரு 
மான்‌ அப்‌ பரிசிலை ஏற்காது நடந்தார்‌. 

அக்காலத்தில்‌ முதிரமலை நாட்டை ஆண்டு 
வற்த குமணன்‌ வரையாது கொடுக்கும்‌ வள்ளலாய்‌. 


வறுமையிலும்‌ மான உணர்ச்9 21. 


விளங்கினான்‌. அவனது கொடைச்‌ சிறப்பைக்‌: 
கேள்வி யுற்ற பெருஞ்சித்திரனார்‌ அவ்‌ வள்ளலைச்‌ 
சென்று கண்டார்‌; தமது வறிய நிலையை மிகத்‌. 
தெளிவாக எடுத்துக்‌ கூறினார்‌. . குமணன்‌ கேட்டு, 
உள்ளம்‌ கனிந்தான்‌; புலவர்க்கு வேண்டும்‌ ஆடை. 
அணிகளையும்‌ பிற பொருள்களையும்‌ அவர்‌ ஏறிச்‌: 
செல்ல யானையையும்‌ வழங்கினான்‌. _ 


கண்ணில்லாதவர்‌ கண்‌ பெற்றோர்‌ போலப்‌: 
பெருஞ்சித்திரனார்‌ பெரு மகிழ்ச்சி யடைந்தார்‌; யானை 
மீது அமர்ந்தபடி வெளிமான்‌ அரண்மனையை: 
அடைத்தார்‌; வெளியே காவல்‌ மரத்தில்‌ தமது யானை 
யைக்‌ கட்டிவிட்டு அரண்மனையுள்‌ சென்றார்‌; இள: 
வெளிமாணைக்‌ கண்டார்‌; கண்டு, 
“அரசனே, எளியவர்‌ வறுமையைப்‌ போக்கும்‌. 
ஈரம்‌ உன்னிடம்‌ இல்லை. எளியவரைக்‌ காக்கும்‌ 
வள்ளல்கள்‌ நாட்டில்‌ பலர்‌ உண்டு. இரப்போர்‌ 
உண்டாதலும்‌ அவர்க்கு இடுவோர்‌ உண்டாதலும்‌ 
நீ கண்டாய்‌. உனது காவல்‌ மரத்தில்‌ கட்டப்பட்‌. 
டுள்ள யானை, யான்‌ குமணனிடம்‌ பெற்ற பரிசில்‌... 
இதனை நீ அறிந்துகொள்‌. இனி யான்‌ போவேன்‌,” 
(புறநானூறு, செ. 108). 
என்று கூறிவிட்டுப்‌ பெருமிதத்துடன்‌ நடந்து சென்‌ 
ரர்‌. இதனால்‌ நாம்‌ அறிந்து கொள்வது யாது ? 
புலவர்‌ எவ்வளவு வறுமை யுற்றிருந்த போதிலும்‌, 
தம்‌ தகுதி அறியாது கொடுக்கப்படும்‌ . பரிசிலைக்‌ 
பெறார்‌ என்பதும்‌, தம்‌ மதிப்பறியாத மன்னர்க்கு, 
மதிப்பறிந்த மன்னர்பால்‌ பெற்று வந்த பரிசிலைக்‌ 
காட்டித்‌ தமது மதிப்பை அறியும்படி அறிவுறுத்து 
வர்‌ என்பதும்‌ இப்‌ புலவர்‌ பெருமானது செய்கையி: 
லிருந்து அறிந்து கொள்ளலாம்‌. 
பெருந்தலைச்சாத்தனார்‌ 


இப்‌ புலவர்‌ பெருமானும்‌ குமணவள்ளல்‌ காலத்‌. 
தவர்‌; உள்ளதை உள்ளவாறு சித்திரித்துப்‌ பாக்கள்‌" 


௮0 இலக்கிய அமுதம்‌ 


புனைவதில்‌ வல்லவர்‌. வழக்கம்போல்‌ இவரையும்‌ 
வறுமை வாட்டத்‌ தொடங்கியது. அதனால்‌ இவர்‌ 
கோடை என்னும்‌ மலைப்‌ பகுதியை ஆண்ட கடிய 
நெடுவேட்டுவன்‌ என்பவனிடம்‌ சென்றார்‌. வேடர்‌ 
கள்‌ தலைவனான அத்தலைவன்‌ இன்றுள்ள கோடைக்‌ 
கானல்‌ என்னும்‌ மலைப்‌ பகுதிக்குத்‌ தலைவனாக 
இருந்தான்‌. இவன்‌ தன்னைச்‌ சார்ந்தவர்க்கு உத 


விப்‌ பகைவரை அழிக்கும்‌ வன்மை உடையவன்‌. : 


புலவர்‌ வேட்டுவர்‌ தலைவனைக்‌ கண்டு தம்‌ புல 
மையைச்‌ செய்யுள்‌ வாயிலாக உணர்த்தினார்‌. அவன்‌ 
எக்‌ காரணங்‌ கொண்டோ பரிசில்‌ கொடுக்கத்‌ தாம 
கம்‌ செய்தான்‌. புலவர்‌ வருத்தமும்‌ சினமும்‌ பொங்க 
அவனைப்‌ பார்த்து, 


“முல்லைக்‌ கொடிகளை வேலியாக உடைய 
(கோடை மலைத்‌ தலைவனே, சினம்‌ மிக்க நாயையும்‌ 
வலிய வில்லையும்‌ உடைய வேடர்‌ தலைவனே, 
"நிறைந்த செல்வத்தையுடைய சேர சோழ பாண்டிய 
ராயினும்‌ எம்மை மதியாமல்‌ கொடுப்பதை நர்ங்கள்‌ 
விரும்போம்‌. கடலை நோக்கிச்‌ செல்லும்‌ வெண்‌ 
மேகம்‌ கடல்‌ நீரை முகவாமல்‌ திரும்புவதில்லை 
அது போலவே வள்ளல்களை நரடிச்‌ செல்லும்‌ புல 
-வர்‌ கூட்டம்‌ யானையைப்‌ பரிசிலாகப்‌ பெறாது மீள்வ 


தில்லை,” செ. 505 


என்று புலவர்‌ அழுத்தம்‌ திருத்தமாக: அத 
துள்ளது கவனிக்கத்‌ தக்கது. 


முடிவுரை 


துகாறும்‌ கண்ட சான்றுகளால்‌, சங்க காலப்‌ 
புலவர்‌ வறுமைக்‌ காலத்திலும்‌ மான உணர்ச்சி மிக்க 
.வர்‌ என்பதும்‌, தம்மை அவமதிப்பவர்‌ வேந்தராயி 
னும்‌ அஞ்சாது அவர்முன்‌ எதிர்நின்று இடிக்துரைப்‌ 
பவர்‌ என்பதும்‌, தம்மை மதியாதவரை மதிக்கவைக்‌ 
கும்‌ திறனுடையவர்‌ என்பதும்‌ நன்கு சரக 
றன அல்லவா? 


4. சங்ககாலக்‌ கல்வி நிலை 


“இன்றைய கல்வி நிலை 

நமது நாட்டில்‌ வெள்ளையர்‌ ஆட்சி ஏற்பட்டது 
முதல்‌ இன்று வரையில்‌ ஏறத்தாழ இருநூறு 
. ஆண்டுகளாக--பல யிரக்‌ கணக்கான தொடக்க , 
நிலைப்‌ பள்ளிகள்‌ ஏற்பட்டுள்ளன. ஆ யினும்‌ 
இன்று இந்நாட்டில்‌ எழுதப்‌ படிக்கத்‌ தெரிந்தவர்‌ 
தொகை நூற்றுக்குப்‌ பதினைந்துதான்‌ என்பது 
கவனிக்கத்‌ தக்கது. இப்‌ பதினைந்து பேரும்‌ தமிழ்‌ 
மொழியிலோ, ஆங்கிலத்திலோ போதிய புலமை 
பெற்றவர்‌ அல்லர்‌; ஆங்கிலத்திலோ தமிழிலோ 
"நன்கு பேசவோ எழுதவோ இயலாதவர்‌. 
இடைக்காலக கல்வி நிலை 

தமிழகத்தில்‌ பல்லாயிரக்‌ கணக்கான சாதி 
களும்‌ அவற்றின்‌ உட்பிரிவுகளும்‌ மலிந்து கிடக்கின்‌ 
றன. வெள்ளையர்‌ ஆட்சி ஏற்படுவதற்கு முன்பு 
இன்னின்ன வகுப்பார்தாம்‌ கல்வி கற்க வேண்டும்‌ 
என்னும்‌ வரையறை இருந்து வந்தது. மிகச்‌ சில 
வகுப்பினரே கல்வி கற்க உரிமை பெற்றிருந்தனர்‌. 
குறிப்பிட்ட சில வகுப்பார்‌ சமுதாயத்தில்‌ மிகத்‌ 
தாழ்ந்தவர்‌ என்று வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட 
னர்‌. வேறு கில: வகுப்பார்‌ தொழிலாளர்‌ என்ற 
காரணத்தால்‌ சமுதாயத்தில்‌ தனியாக ஒதுக்கப்‌ 
பட்டிருந்தனர்‌. இங்ஙனம்‌ பற்பல காரணங்களால்‌ 
தமிழ்ச்‌ சமுதாயம்‌ சின்ன பின்னப்பட்டுச்‌ சீர்‌ கெட்‌ 
டிருந்தமையால்‌, மன்னர்களால்‌ மதிக்கப்பட்ட 
2 மறையவருட்‌ பெரும்‌ பாலர்‌ வடமொழிக்‌ கல்வியை 
யும்‌ பிற வுயர்‌ வகுப்பினர்‌ தமிழ்க்‌ கல்வியையும்‌ கற்று 
வந்தனர்‌. பாடத்‌ திட்டத்தில்‌ சமயக்‌ கல்வியே 
அிறப்பிடம்‌ பெற்றிருந்தது. இடைக்கால நூல்கள்‌ 


50 இலக்கிய அமுதம்‌ 


பல சமயத்‌ தொடர்பான நூல்களாகவே இருத்தல்‌! 
இத்த உண்மைக்கு ஏற்ற சான்றாகும்‌. 
சங்க காலத்தில்‌ 

ஏறத்தாழ இன்றைக்கு 1800 ஆண்டுகட்கு. 
முற்பட்ட காலம்‌ “சங்க காலம்‌' என்று கூறப்படும்‌. 
அக்காலத்தில்‌ தொல்காப்பியம்‌ போன்ற இலக்கண 
நூல்களும்‌, திருக்குறள்‌, புறநானூறு போன்ற. 
இலக்கிய நூல்களும்‌ தோன்றின. புறநானூறு. 
அகநானூறு, பதிற்றுப்‌ பத்து, பரிபாடல்‌, கலித்‌. 
தொகை, பத்துப்பாட்டு என்னும்‌ தொகை நூல்கள்‌ 
தோன்றின. இவற்றில்‌ உள்ள பாக்கள்‌ பல; 
இவற்றைப்‌ பாடிய புலவர்‌ பலர்‌; அவருள்‌ அரசர்‌ 
சிலர்‌; அரச மாதேவியர்‌ சிலர்‌; புலவர்‌ பலர்‌; மருத்து 
வர்‌, கூல வாணிகர்‌, கொல்லர்‌ முதலிய பல தொழில்‌. 
செய்தோர்‌ பலராவர்‌. சமுதாயப்‌ பெண்களுள்‌”. 
காவற்‌ பெண்டு, குயத்தி, பாண்மகள்‌, வேட்டுவச்சி: 
முதலியோரும்‌ இடம்‌ பெற்றுள்ளனர்‌. அதாவது, 
சமுதாயத்தின்‌ மிகவுயர்ந்த அரசன்‌ முதல்‌ சிறிது; 
காலம்வரை மிகத்‌ தாழ்ந்தவர்‌ என்று கருதப்பட்ட 
குறத்திஈறாக ஏறத்தாழ எல்லா வகை மக்களும்‌ கல்வி்‌ 
கற்றிருந்தனர்‌ என்பது இப்பாடல்களால்‌ நன்கு, 
விளங்குகிறது. விளங்கவே, சங்க காலத்தில்‌ இன்‌ 
னூரதாம்‌ கல்வி கற்க வேண்டும்‌ என்ற வரையறை. 
யில்லாமல்‌ எல்லோருமே கல்வி கற்க வசதி அளிக்கப்‌. 
பட்டிருந்தது என்பது தெளிவாகின்றது. 
காவற்‌ பெண்டு 

வள மனையைக்‌ காக்கும்‌ காவற்பெண்டு தன்‌- 
சிறு குடிலில்‌ இருக்கின்றாள்‌. அவள்‌ ஒரு கவியரசி;.. 
அவள்‌ மகன்‌ சிறந்த போர்‌ வீரன்‌. அவன்‌ போர்க்‌. 
களம்‌ சென்றிருக்கிறான்‌. அதனை அறியாத அவ: 
னது நண்பன்‌, அவனைத்‌ தேடிக்‌ கொண்டு காவற்‌. 
பெண்டின்‌ குடிலுக்கு வந்தான்‌; அக்குடிலில்‌ இருந்த 
தூணைப்‌ பற்றிக்கொண்டு நின்றான்‌; தன்‌ நண்ப 
னின்‌ நற்ராயை நோக்கி, “நின்‌ மகன்‌ யாண்‌: 


சங்ககாலக்‌ கல்வி நிலை ௦1. 


டுளன்‌?”” என்று கேட்டான்‌. அவள்‌ அவனை அன்‌ 
புற நோக்தி, “இச்சிறிய வீட்டில்‌ உள்ள தூணைப்‌: 
பற்றி நின்று, “நின்‌ மகன்‌ யாண்டுளன்‌?' என்று 
கேட்கின்றாய்‌. வலிய புலி இருந்து சென்ற குகை. 
போல அவனைப்‌ பெற்ற வயிறு இதுதான்‌. அவன்‌ 
போர்க்களத்தில்‌ இருப்பான்‌” என்று விடையளித்‌ 
தாள்‌. இவ்வாறு உரை நடையில்‌ அவள்‌ விடை 
யிறுத்தாளா? இல்லை, இல்லை; கீழ்‌ வரும்‌ செய்யு: 
- ளாக விடையளித்தாள்‌: 
* சிற்றில்‌ நற்றூண்‌ பற்றி நின்மகன்‌ 

யாண்டுள னோ௭என வினவுதி; என்மகன்‌ 

யாண்டுள னாயினும்‌ அறியேன்‌; ஒரும்‌ 

புலிசேர்‌. ந்து போகிய கல்லளை போல 

ஈன்ற வயிர இதுவே! 

தோன்றுவன்‌ மாதோ போர்க்களத்‌ தாரனே”' 

சங்க காலக்‌ காவற்‌ பெண்டின்‌ கவிதையைக்‌. 


கண்டு மகிழ்க! 
பொன்முடியார்‌ 


பொற்‌ கம்பிகள்‌ போலத்‌ தலை முடி நரைத்த. 
மூதாட்டியார்‌ ஒருவர்‌ பொன்முடியார்‌” என்று அக்‌ 
காலப்‌ புலவரால்‌ அழைக்கப்பட்டார்‌. அவ்வம்மை. 
யார்‌ கீழ்வரும்‌ கருத்துக்களைத்‌ தெரிவித்துள்ளார்‌: 
“மகனைப்‌ பெற்றுச்‌ சமுதாயத்திற்குத்‌ தருதல்‌ எனது 
கடன்‌; அவனைக்‌ கல்வி கேள்வி ஒழுக்கங்களில்‌ சிறந்‌ 
தவன்‌ (சான்றோன்‌) ஆக்குதல்‌ தந்‌தையினது 
கடமை. அவனை நல்ல குடி மகனாக வாழச்‌ செய்‌ 
வது வேந்தன்‌ கடமையாகும்‌. அவனுக்குத்‌ தேவை: 
யான போர்க்‌ கருவிகளைச்‌ செய்து கொடுத்தல்‌ 
கொல்லன்‌ கடமையாகும்‌. பேபோர்க்‌ களத்தில்‌. 
யானையை வென்று மீளுதல்‌ மகனது கடமையாகும்‌.” 
இக்கருத்து அடங்கிய கீழ்‌ வரும்‌ செய்யுள்‌ பொன்‌ 
முடியார்‌ பாட்டாகும்‌: 

சன்று புறந்தருதல்‌ என்தலைக்‌ கடடூனே. 
சான்டோன்‌ ஆக்குதல்‌ தந்தைக்குக்‌ கடனே 


598 இலக்கிய அமுதம்‌ 


நன்னடை நல்கல்‌ வேந்தற்குக்‌ கடனே . 
வேல்வடித்துக்‌ கொடுத்தல்‌ கொல்லற்குக்‌ கடனே 
ஓனிறுவாள்‌ அருஞ்சமம்‌ முருக்கிக்‌ 

களிறெறிந்து பெயர்தல்‌ காளாக்குக்‌ கடனே. 


“நெடுஞ்செழியன்‌ 
கண்ணுடையர்‌ என்பவர்‌ கற்றோர்‌ முகத்திரண்டு 
புண்ணுடையர்‌ கல்லா தவர்‌." ப 
என்னும்‌ உண்மையைப்‌ பழந்தமிழ்‌ அரசர்‌ பண்புற 
உணர்ந்தவர்‌. அதனால்‌ . அவர்கள்‌ எல்லோருக் 
-கும்‌ கல்விவசதி யளித்தனர்‌; வெளிப்படையாகக்‌ 
கல்வியின்‌ நலனைக்‌ குடி மக்களுக்கு வற்புறுத்தி வந்‌ 
தனர்‌. பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌, “ஒரு தாய்‌, 
தான்‌ பெற்ற மக்களுள்‌ கற்றவனையே பெரிதும்‌ 
'விரும்புவர்ள்‌ ; சமுதாயத்தில்‌ உயர்ந்தவன்‌ தாழ்ந்த 
(வன்‌ என்ற வேறுபாடு இருந்தாலும்‌, கல்வியில்‌ 
'தேர்ந்த' தாழ்ந்தவனையே உயர்ந்தவன்‌ விரும்பு 
வான்‌; நாடாளும்‌ மன்னன்‌ ஒரு குடியிற்‌ பிறந்த 
பலருள்‌ வயதால்‌ மூத்தவனை யோசனைக்கு அழையா 
மல்‌, அறிவாற்‌ சிறந்தவனையே அழைத்து யோசனை 
கேட்பான்‌. இங்ஙனம்‌, கற்றவனே வீட்டிலும்‌, 
சமுதாயத்திலும்‌, நாட்டிலும்‌ சிறப்படைவான்‌. 
ஆதலால்‌ ஒவ்வொருவரும்‌ எப்பாடு பட்டாகிலும்‌ 
கல்வி கற்பது நல்லது,” என்னும்‌ கருத்துப்பட ஒரு 
செய்யுளைப்‌ பாடியுள்ளான்‌. அச்‌ செய்யுள்‌ பின்‌ வரு 
மாறு:-- 


உற்றுழி உதவியும்‌ உறுபொருள்‌ கொடுத்தும்‌ 
பிற்றைநிலை முனியாது கற்றல்‌ நன்றே; 
பிறப்போர்‌ ௮ன்ன உடன்வயிற்‌ றுள்ளும்‌ 
சிறப்பின்‌ பாலால்‌ தாயும்‌ மனந்திரியும்‌;. 
ஒருகுடிப்‌ பிறந்த பல்லோ ௬ுள்ளும்‌ 
மூத்தோன்‌ வருக என்னாது அவருள்‌ 
அறிவுடை பயோனாறு அரசும்‌ செல்லும்‌; 
மீவற்றுமை தெரிந்த நாற்பா லுள்ளும்‌ 
கழ்ப்பால்‌ ஒருவன்‌ கற்பின்‌ 

மேற்பால்‌ ஒருவனும்‌ அவன்சுண்‌ படுமே.” 


5. சங்க காலக்கில்‌ தமிழ்‌ 
வளர்ந்த முறை 


மூவகைத்தமிழ்‌ 

மனிதன்‌ உரை நடையிலும்‌ செய்யுள்‌ நடையி: 
லும்‌ செய்திகளை அறிகின்றான்‌. இவ்விரண்டும்‌. 
- இயல்‌ எனப்படும்‌. பண்‌ இசைத்துத்‌ தாள வரை 
யறை செய்து பாடப்படுவதும்‌ ஒரு வகை. அது 
இசை எனப்படும்‌. இயலும்‌ இசையும்‌ கலந்து. 
காண்பார்‌ கண்களுக்கும்‌ கருத்துக்கும்‌ விருந்தளிக்க 
வல்லதாய்‌ நடித்துக்‌ காட்டப்படுவது நாடகம்‌ எனப்‌. 
படும்‌. இம்‌ மூன்றும்‌ ஒவ்வொரு மொழியிலும்‌ , 
அமைந்துள்ளன. : ஆனால்‌ ஏறத்தாழ இரண்டா 
யிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னரே மொழியை இங்ங. 
னம்‌ மூன்று பிரிவுகளாகப்‌ பிரித்து வளர்த்த 
பெருமை தமிழ்‌ ஒன்றுக்கே உரியது என்பது தவரு. 
காது. அப்பண்டைக்‌ காலத்தில்‌ தமிழ்‌-இயற்றமிழ்‌, 
இசைத்‌ தமிழ்‌, நாடகத்‌ தமிழ்‌ என மூன்று பிரிவு 
களாக வகுக்கப்பட்டிருந்தது. இயற்றமிழில்‌ வல்ல. 
வர்‌ புலவர்‌ என்றும்‌, இசைத்‌ தமிழில்‌ வல்லவர்‌ 
பாணர்‌ பாடினிய௰ர்‌ என்றும்‌, நாடகத்‌ தமிழில்‌ புலமை. 
பெற்றவர்‌ கூத்தர்‌ கூத்தியர்‌ என்றும்‌ பெயர்‌ பெற்‌. 
இருந்தனர்‌. 
மூத்தமிழ்ப்‌ பயிற்ச 

இக்காலத்தில்‌ இருத்தலைப்‌ போலச்‌ சங்க காலத்‌, 
தில்‌ கல்லூரிகள்‌ இருந்தன என்று துணிந்து கூறு. 
தல்‌ இயலாது. ஆயினும்‌, நாட்டின்‌: மொழியாகிய. 
தமிழை நலமுறக்‌ கற்பிக்க எண்ணிறந்த திண்ணைப்‌ 
பள்ளிகளோ உயர்நிலைப்‌ பள்ளிகளோ இருந்திருத்‌. 
தல்‌ வேண்டும்‌ என்பதில்‌ எள்ளளவும்‌ ஐயமில்லை. 


௮4 ப இலக்கிய அழுதம்‌ 


இயற்றமிழ்ப்‌ பள்ளிகள்‌ மிகப்‌ பலவாக இருந்திரு த்‌ 
தல்‌ வேண்டும்‌; இசைத்‌ தமிழ்ப்‌ பள்ளிகள்‌ பல 
இருந்திருத்தல்‌ வேண்டும்‌. இங்ஙனமே நாடகத்‌ 
தமிழ்ப்‌ பள்ளிகளும்‌ நன்முறையில்‌ நடை பெற்றி 
ருத்தல்‌ வேண்டும்‌. இவை இருந்திராவிடில்‌, 
நானூற்றுக்கு மேற்பட்ட இயற்றமிழ்ப்‌. புலவர்களை 
யும்‌ எண்ணிறந்த இசைவாணர்களையும்‌ மிகப்‌ பலரா 
கிய கூத்தரையும்‌ சங்க காலம்‌ பெற்றிருக்க வழி 
இல்லை. | 
இயற்றமிழில்‌ வல்ல புலவர்கள்‌ எண்ணிறந்த 
இலக்கண நூல்களையும்‌ மிகப்‌ பல இலக்கிய நூல்‌ 
களையும்‌ கற்றவர்‌. இசைத்‌ தமிழ்ப்‌ புலவராகிய 
பாணர்களும்‌ பாடினியர்களும்‌ குரல்‌, துத்தம்‌, கைக்‌ 
கிளை, உழை, இளி, விளரி, தாரம்‌ என்னும்‌ ஏழு 
இசைகளிலும்‌ வல்லவராய்‌ அக்காலத்தில்‌ விளங்கிய 
சீறியாழ்‌, பேரியாழ்‌, செங்கோட்டு யாழ்‌ முதலிய பல 
வகை யாழ்களையும்‌ வாசிக்கும்‌ திறன்‌ வாய்ந்தவராய்‌ 
விளங்கினர்‌. . அக்காலத்‌ தமிழிசை பற்றிய செய்தி 
கள்‌ மிகப்பலவாகும்‌. இன்றுள்ள சிலப்பதிகாரம்‌ 
முதலிய நூல்‌ உரைகளில்‌ இவை பற்றிய செய்திகள்‌ 
இருத்தலை நோக்க, மிகப்‌ பல இசை நூல்கள்‌ அக்‌ 
காலத்தில்‌ இருந்திருத்தல்‌ வேண்டும்‌ என்பது 
ஐயமற விளங்குகின்றது. உள்ளக்‌ கருத்தை உடற்‌ 
குறிப்புகளால்‌ காண்போர்க்கு உணர்த்துவது நடன 
மும்‌ நாடகமும்‌ ஆகும்‌. இக்கலையில்‌ வல்லவர்‌ 
கூத்தர்‌, கூத்தியர்‌ எனப்பட்டனர்‌. இக்கலை பற்றி 
யும்‌ பல நூல்கள்‌ தமிழகத்தில்‌ இருந்தன என்பது 
இன்றுள்ள சங்கத்‌ தமிழ்‌ நூல்களால்‌ அறியப்படு 
கின்றது. உள்ளக்‌ குறிப்பை வெளியில்‌ தெரியும்‌ 
படி நடிப்பதில்‌ விறல்‌ படைத்தவள்‌ விறலி எனப்‌ 
பட்டாள்‌. 
தமிழ்‌ வளர்ந்த முறை 

படித்துப்‌ புலமை பெற்ற புலவர்‌ பலர்‌ பள்ளி 
ஆசிரியர்களாய்‌ அமைந்தனர்‌. வேறு பலர்‌ முடி 
மன்னர்‌ அவைகளிலும்‌ சிற்றரசர்‌ அவைகளிலும்‌ 


சங்க காலத்தில்‌ தமிழ்‌ வளர்ந்த முறை 35 


ட 

அவைப்‌ புலவராக அமர்ந்தனர்‌. பின்னும்‌ பலா, 
ரப ன்ற பேரிகை கட்ட வானகம்‌ 
நடாத்திய பேரி-செட்டிமார்‌ போலவும்‌, பழமரம்‌ 
நாடிச்‌ செல்லும்‌ பறவைகளைப்‌ போலவும்‌ தமிழைப்‌ 
பேணி வளர்த்த தகைசான்ற மன்னர்களை நாடிச்‌ 
சென்று, தம்‌, புலமையை வெளிப்படுத்தி அவர்‌ 
தந்த பரிசினைப்‌ பெற்று வாழ்ந்து வந்தனர்‌. அப்‌ 
பரிசில்‌ கழிந்தவுடன்‌ பிற மன்னர்பால்‌ சென்று : 
தம்‌ புகழ்‌ நிறுவிப்‌ பரிசு பெற்று மீண்டும்‌ வந்தனர்‌. 
இத்தகைய புலவர்‌ பெருமக்கள்‌ பாடியனவே சங்க 
காலப்‌ பாடல்கள்‌. 

போர்க்களத்தில்‌ வெற்றி பெற்ற அரசர்களைப்‌ 
, புலவரும்‌ பாணரும்‌ கூத்தரும்‌ சென்று பாடுதல்‌ 
மரபு. விறல்‌ வேந்தர்‌ அம்முத்தமிழ்ப்‌ புலவர்களைப்‌ 
பாராட்டி அவர்‌ மனம்‌ மகிழும்படி பரிசளித்தல்‌ வழக்‌ 
கம்‌. சேரன்‌, சோழன்‌ என்னும்‌ முடியுடை அரசர்‌ 
இருவரையும்‌ அவரோடு இணைந்து வந்த பெரு 
வேளிர்‌ . ஐவரையும்‌ தலையாலங்கானத்தில்‌ முறி 
யடித்த பாண்டியன்‌ நெடுஞ்செழியனைக்‌ கல்லாட 
னார்‌, மரங்குடிகிழார்‌, இடைக்குன்‌ நூர்‌ கிழார்போன்ற 
, புலவர்‌ பெருமக்கள்‌ உளமாரப்‌ புகழ்ந்து பாராட்டி 
யுள்ள பாடல்களைப்‌ புறநானூற்றில்‌ காணலாம்‌. 
வேந்தர்களது வெற்றிச்‌ சிறப்பையும்‌, ' கொடைச்‌ 
சிறப்பையும்‌, குணநலன்களையும்‌ புலவர்கள்‌ பாராட்‌ 
டிப்‌ பரிசு பெற்றனர்‌. அங்ஙனமே தக்க காலங்‌ 
களில்‌ அவர்களுக்கு அரிய அறிவுரைகளைப்‌ பாரட்‌ 
படிய வேந்தர்கள்‌ அவர்களுக்கு மனமுவந்து பரி 
சளித்தனர்‌. அரசர்‌ இருவருக்குள்‌ போர்‌ நிகழ 
- இருத்தலை உணர்ந்து, அப்போர்‌ நடைபெரறுமற்‌ 
.கரத்த புலவர்களும்‌ உண்டு. அப்புலவர்‌ பெருமக்‌ 
களும்‌ பரிசில்‌ பெற்றனர்‌. ஆட்சி முறையிலும்‌ 
தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலும்‌ அரசர்க்கு அறி 
- வுரை கூறிய அருந்தமிழ்ப்‌ புலவர்களும்‌ அக்காலத்‌ 
தில்‌ வாழ்ந்தனர்‌. தன்‌ மனைவியைத்‌ துறந்த பேக 
னுக்குக்‌ கபிலர்‌, பரணர்‌ முதலிய சான்றோர்‌ அறிவுரை 
. பகன்றனர்‌ என்பதைப்‌ புறநானூற்றில்‌ காணலாம்‌. 


90 ..... இலக்கிய அழுதம்‌ 


தம்‌ மன்னனோடு போர்க்களம்‌ புகுந்து, அவனை 
அவ்வப்போது ஊக்கப்படுத்தி, அவனோடு. இன்புற. 
றும்‌ துன்புற்றும்‌ வாழ்ந்த புலவர்களும்‌ உண்டு. 
கபிலரும்‌ ஒளவையாரும்‌ இத்துறைக்கு ஏற்ற 
சான்றவர்‌. 

புலமை புலமைக்காகவே' என்பது பண்டைக்‌ 
காலக்‌ குறிக்கோளாகும்‌. மருத்துவர்‌, கொல்லர்‌, 
கூலவாணிகர்‌, பேரிகை அடித்து வாணிகம்‌ செய்த 
வர்‌, வளமனையைப்‌ பாதுகாத்த காவற்‌ பெண்டிர்‌, 
குயத்தியர்‌, குறத்தியர்‌ முதலிய பலரும்‌ தத்தம்‌ 
தொழில்களைச்‌ செய்துகொண்டே பெரும்‌ புலவர்‌ 
களாகத்‌ திகழ்ந்தனர்‌. அவர்கள்‌ மக்களிடம்‌ காணப்‌ 
பட்ட வீரம்‌, கொடை, அன்பு, அருள்‌ முதலிய நற்‌. 
பண்புகளைப்‌ பாராட்டிப்பாடிய பாடல்கள்‌ பலவாகும்‌. 

புலவர்கள்‌ அரசர்பால்‌ பரிசில்‌ பெற்று மீண்டும்‌ 
தம்‌ ஊர்‌ செல்லும்போது வள்ளல்களை நாடிச்‌ செல்‌ 
லும்‌ புலவர்களை வழியில்‌ சந்திப்பதுண்டு; உடனே 
அவர்தம்‌ வறுமையைப்‌ போக்க விழைந்து, அவர்‌: 
களைத்‌ தமக்குப்‌ பரிசில்‌ ஈந்து மகிழ்ந்த மன்னர்பால்‌ 
ஆற்றுப்படுத்துதல்‌ வேண்டும்‌. தமக்குப்‌ பரிசில்‌ 
தந்த மன்னனுடைய சிறப்பியல்புகள்‌, அவனது 
அரண்மனைச்‌ சிறப்பு, நாட்டுச்‌ சிறப்பு, நகரச்சிறப்பு, 
அரந்நகரத்திற்குச்‌. செல்லும்‌ வழி பற்றிய விவரங்கள்‌ 
இன்ன பிறவற்றைப்‌ பரிசில்‌ பெற்று மீளும்‌ புலவர்‌, 
வழியில்‌ காணப்பட்ட புலவர்க்கு விரித்துரைத்து,. 
அவரை அவ்வள்ளல்பால்‌ ஆற்றுப்‌ படுத்தல்‌ ஒரு. 
நீண்ட பாவாக அமையும்‌. இங்ஙனம்‌ அமைந்த 
பாட்டுப்‌ புலவர்‌ ஆற்றுப்படை எனப்படும்‌. இங்ங 
னமே பாணரை ஆற்றுப்படுத்தலும்‌ உண்டு, அது. 
பாண்‌ ஆற்றுப்படை எனப்படும்‌. இவ்வாறே விற 
லியை ஆற்றுப்படுத்தலும்‌ உண்டு. அது விறலி 
ஆற்றுப்படை எனப்படும்‌. இப்படியே -கூத்தரை 
ஆற்றுப்‌ படுத்தலும்‌ வழக்கம்‌. அது கூத்தர்‌ ஆற்றுப்‌ 
படை, எனப்‌ பெயர்‌ பெறும்‌. இத்தகைய ஆற்றுப்‌. 
படைப்‌ பாடல்களைப்‌ பத்துப்‌ பாட்டில்‌ காணலாம்‌.. 
புறநானூற்றிலும்‌ பல பாடல்கள்‌ உண்டு. 


6. பூங்குன்றனார்‌ பொன்மொழிகள்‌ 


சங்ககாலப்‌ புலவா 


சங்ககாலத்தில்‌, இன்று நமது சமுதாயத்தி 
லுள்ள முதலியார்‌, பிள்ளை, செட்டியார்‌, ஐயர்‌, ஐயங்‌ 
கார்‌ என்ற சாதிப்‌ பெயர்களோ சாதிகளோ இருந்த 
மைக்குச்‌ சான்று இல்லை. : இயற்பெயர்‌ “சாத்தன்‌” 
என்று இருந்தால்‌, அச்சாத்தன்‌ மரியாதைக்‌ குரிய . 
வனாக மாறும்பொழுது ஆர்‌” விகுதி கொடுக்கப்படும்‌. 
அவன்‌ 'சாத்தனார்‌' என வழங்கப்‌ படுவான்‌; கபிலன்‌, 
"கபிலர்‌ என்று வழங்கப்‌ படுவான்‌. அவன்‌ இன்ன 
ஊரினன்‌ என்பதைக்‌ குறிக்க ஊர்ப்பெயர்‌ பெய 
ருக்கு முன்‌ குறிக்கப்படும்‌; “சீத்தலைச்‌ சாத்தனார்‌', 
“உறையூர்‌ மோசியார்‌' என்றாற்போல வரும்‌. ஒரே 
களரில்‌ ஒரே பெயர்‌ கொண்ட புலவர்‌ பலர்‌ இருப்பின்‌, 
அவர்‌ செய்து வந்த தொழிலால்‌ வேறுபாடு குறிக்கப்‌ 
படும்‌; “கூலவாணிகன்‌ சீத்தலைச்‌ சாத்தனார்‌' என்றாற்‌ 
போல வரும்‌. பிறந்த ஊர்‌ வேருகவும்‌ தங்கித்‌ 
தொழில்‌ நடத்தும்‌ ஊர்‌ வேறாகவும்‌ இருந்தால்‌ இவ்‌ 
விரண்டு ஊர்களையும்‌ அவன்‌ செய்யும்‌ தொழிலையும்‌ 
அவனது இயற்‌ பெயரையும்‌ சேர்த்து வழங்குதல்‌ 
பண்டை மரபு; சீத்தலை என்னும்‌ ஊரிலே பிறந்த 
சாத்தனார்‌ மதுரையில்‌ கூலவாணிகராக இருந்தார்‌ 
. என்பதை உணர்த்த “மதுரைக்‌ கூலவாணிகன்‌ சீத்‌ 
தலைச்‌ சாத்தனார்‌' என்று குறிக்கப்பட்டார்‌. 

மயிலையார்‌, நாகையார்‌ என்றாற்‌ போலப்‌ பிறந்த 
ரால்‌ பெயர்‌ பெற்றோர்‌ பலர்‌. பூங்குன்றம்‌ என்பது 
பாண்டிய நாட்டு ஊர்களில்‌ ஒன்று. இன்றைய 
இராமநாதபுரம்‌ மாவட்டத்தில்‌ உள்ள மகிபாலன்‌ 
பட்டியே சங்ககாலத்தில்‌ பூங்குன்றம்‌ எனப்‌ பெயர்‌ 
(பெற்றிருந்தது என்பது கல்வெட்டால்‌ தெரிகின்ற 
உண்மையாகும்‌. கோள்‌ நிலைகளைக்‌ கணக்குப்‌ 

3 ல 


25 இலக்கிய அமுதம்‌ 


பார்த்து மக்களுக்கு நேரும்‌ நலன்‌ தீமைகளைக்‌ 
கணித்துக்‌ கூறுபவன்‌ இக்காலத்தில்‌ சோதிடன்‌ 
எனப்படுகிறான்‌; அக்காலத்தில்‌ :சணியன்‌' எனப்‌ 
பட்டான்‌, பூங்குன்றம்‌ என்ற ஊரில்‌ வாழ்ந்த கணி 
யன்‌ ஒருவன்‌, கணியன்‌ பூங்குன்றன்‌ என்று பெயர்‌ 
பெற்றான்‌. அக்கணியன்‌ தன்‌ தொழிலோடு நில்‌ 
லாது, பைந்தமிழைப்‌ பாங்குறக்‌ கற்றுப்‌ பெரும்‌ 
புலவனாகவும்‌ விளங்கினான்‌. ப ப 

சங்க காலப்‌ பெரும்‌ புலவர்களான- நக்கீரர்‌, 
கபிலர்‌, பரணர்‌ இவர்தம்‌.வரிசையில்‌ வைத்து எண்‌ 
ணத்‌ தக்க பெரும்‌ புலவனாக அப்பெருமான்‌ விளக்க 
முற்றிருந்தான்‌. அப்பெரியோன்‌ அருளிய பாட 
லொன்று புறநானூற்றில்‌ (192) உள்ளது. பழந்‌ 
தமிழர்‌ கொண்டிருந்த சீரிய கருத்துக்களை அப்பா 
வில்‌ வைத்துப்‌ புலவன்‌ பாடியுள்ளான்‌. 


புலவர்‌ பொன்னுரை 


(1) “எமக்கு எந்த ஊரும்‌ எமது ஊரே; எல்‌ 
லோரும்‌ எம்முடைய சுற்றத்தார்‌. (2) ஒருவனுக்குக்‌ 
கேடோ ஆக்கமோ வருவது அவனாலேயே தவிரப்‌ 
பிறரால்‌ அன்று. (8) சாதல்‌ என்பது புதியதன்று; 
கருவில்‌ தோன்றிய நாளே தொடங்கியுள்ளது. 
ஆதலால்‌ வாழ்தலை இனியது என்று மகிழ்ச்சி 
அடையவில்லை. ஒரு வெறுப்பு வந்தபோது இது 
கொடியது என்று எண்ணவுமில்லை. (4) பேரியாற்று 
நீரின்‌ வழியே செல்லும்‌ மிதவை போல நமது அரிய 
உயிர்‌ ஊழின்‌ வழிப்படும்‌ என்பது அறிஞர்‌ நூலால்‌ 
தெவிந்திருக்கிறோம்‌. ஆகவே நாம்‌ நன்மையால்‌ 
மிக்கவரை மதிப்பதும்‌ இல்லை; அவ்வாறே நன்மை 
யால்‌ சிறியோரைப்‌ பழித்தலும்‌ இல்லை.” ப 


விளக்கம்‌ 


0) இக்கூற்றின்‌ கருத்து. யாது? பண்டைக்‌ 
காலத்‌ தமிழர்‌ பல நாடுகளுக்குச்‌ சென்று வாணிகம்‌ 


பூங்குன்றனார்‌ பொன்மொழிகள்‌ 99 
செய்தவர்‌; உள்‌ நாட்டு வாணர்கத்திலும்‌ வெளி நாட்டு. 
வாணிகத்திலும்‌ சிறந்த பழக்கம்‌ உடையவர்‌. அவர்‌ 
கள்‌ வாணிகத்தின்‌ பொருட்டுக்‌ கடல்‌ கடந்து பல 
நாடுகளுக்கும்‌ சென்றனர்‌. அங்கங்குத்‌ தங்கி அவ்‌ 
வத்‌ நாட்டு மக்களோடு பழகித்‌ தங்கள்‌ வாணிகத்‌ 
தைப்‌ பெருக்கினர்‌. அயல்‌ நாடு செல்வோர்‌ அந்‌. 
நாட்டு மக்களோடு அகங்கலந்து பழகினாற்றான்‌ 
வாணிகம்‌ சிறந்த முறையில்‌ நடைபெறும்‌. அந்‌ 
நாட்டு மொழியையும்‌ ஓரளவு அறிந்து அம்மக்க 
ளோடு பேசி அம்மக்கள்‌ உள்ளத்தைத்‌ தம்பால்‌ 
ஈர்க்க வேண்டும்‌. இத்துறைகளில்‌ எல்லா.” பண்‌ 
பட்ட தமிழ்‌ வணிகர்‌ தம்‌ நாட்டைப்போலவே, தாம்‌. 
தங்கி வாணிகம்‌ நடாத்திய பிற நாடுகளையும்‌ மதித்‌ 
தனர்‌; அம்மதிப்பு மிகுதியாற்றான்‌ பல்‌ நூற்றாண்டு 
கள்‌ பல நாடுகளோடு வாணிகத்‌ தொடர்பு வலுப்‌ 
பெற்று வந்தது. தமிழகத்துச்‌ செல்வ நிலைக்கு, 
இவவயல்‌ நாட்டு வாணிகம்‌ ஒரு சிறந்த காரண 
மாகும்‌. இந்த உண்மையைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ நன்கு. 
. அறிந்திருந்தனர்‌; அயல்‌ நாட்டு வணிகரைத்‌ தம்‌ 
நாட்டில்‌ வாழ்வித்தனர்‌; வசதிகள்‌ அளித்தனர்‌; 
நன்கு கலந்து பழகினர்‌. சீனர்‌ அராபியர்‌ யவனர்‌ 
முதலிய பல நாட்டாரும்‌ சங்ககாலத்‌ தமிழகத்தில்‌ 
_ தங்கி வளமுற வாழ்ந்தனர்‌ என்பதைச்‌ சங்க நூல்‌ 
களால்‌ அறிகின்றோம்‌. அயல்‌ நாட்டார்‌ குறிப்புக்‌ 
களும்‌ இவவுண்மையை வலியுறுத்தும்‌ சான்றாக 
நிற்கின்றன. இந்த உண்மையை உளம்‌ கொண்ட 
கணியன்‌ பூங்குன்றனார்‌ என்ற புலவர்‌, “யாதும்‌ 
ஊரே, யாவரும்‌ கேளிர்‌” என்று சுருங்கக்‌ கூறினார்‌. 


இவ்வுயரிய கருத்து இன்று ஈழம்‌, பர்மா முதலிய 


நாடுகளுக்கு இல்லாது ஒழிந்தது வருந்தத்‌ தக்கது. 
தமிழ்‌ வணிகர்‌ அரத்நாடுகளில்‌ படும்‌ துன்பம்‌ சொல்‌ 


லக்‌ கூடவில்லை. ஆனால்‌ வந்தவர்க்‌ கெல்லாம்‌ வாழ்‌. 
வளித்த தமிழ்நாடு, இந்த விரிந்த மனப்பான்மை 


யால்‌ இன்றும்‌ வட நாட்டவர்க்கும்‌ அயல்‌ நாட்டவர்க்‌ 
கும்‌ வாழ்வளித்து வருகின்றது. “இது க நாட்டார்‌ 


௪0 இலக்கிய அமுதம்‌ 


கடை.--இங்கே பொருள்‌ வாங்குதல்‌ கூடாது” 
என்ற எண்ணம்‌ அவனது பண்பட்ட உள்ளத்தில்‌ 
தோன்றவில்லை. இவ்வுயரிய பண்பாடு தமிழனை 
வாழ வைப்பதாக இல்லை; அஃதாவது, பண்பாட்டு 
அளவில்‌ வாழ வைக்கின்றது; பொருளாதார அள 
வில்‌ வாழ்விக்கவில்லை. 


(2) *மனிதன்‌ தன்‌ நற்செயல்களால்‌ தன்னை 
உயர்த்திக்‌ கொள்கிறான்‌. தன்‌ தீச்‌ செயல்களால்‌ 
தன்னைத்‌ தாழ்த்திக்‌ கொள்கிறான்‌ '' என்று 
விவேகானந்த அடிகள்‌ கூறியுள்ளார்‌. “மனிதன்‌ 
ஆவதும்‌ அழிவதும்‌ தன்னாலே தான்‌” என்று 
ஜேம்ஸ்‌ ஆலன்‌ எனனும்‌ மேனாட்டு அறிஞன்‌ புகன்‌ 
றுள்ளான்‌. இப்பேருண்மையையே ஏறத்தாழ 
1800 ஆண்டுகளுக்கு முன்‌ கணியன்‌ பூங்குன்றனார்‌ 
கழறியுள்ளார்‌--“தீதும்‌ நன்றும்‌ பிறர்தர வாரா” 
என்று. 

மனித வாழ்க்கையைப்‌ பக்குவப்‌ படுத்தும்‌ 
இவ்வுயரிய உண்மையை அறிந்தவர்‌ எத்துணையர்‌? 
மனிதன்‌ தன்‌ சொல்லாலும்‌ செயலாலும்‌ பொதுமக்‌ 
கள்‌ உள்ளங்களைக்‌ கவர்கிறான்‌; அவ்வாறே தன்‌ 
தீய சொல்லாலும்‌ செயலாலும்‌ பொதுமக்கள்‌ 
வெறுப்புக்கு ஆளாகிறான்‌? கோள்‌ சொல்லுவது, 
பிறர்‌ வெறுக்கும்‌ செயல்களைச்‌ செய்தல்‌ முதலிய 
இரு செயல்களால்‌ பலராலும்‌ வெறுக்கப்படுகிறான்‌. 

ங்ஙனம்‌ பலர்‌ வெறுப்புக்கும்‌ காரணம்‌ அவனே 
தவிரப்‌ பிறர்‌ அல்லர்‌. “நான்‌ அவனால்‌ கெட்டுவிட்‌ 
டேன்‌, இவரால்‌ இக்கேடு நேர்ந்தது'' என்று தன்‌ 
கேட்டிற்குப்‌ பிறரைக்‌ குறை கூறும்‌ மக்கள்‌ இந்த 
உண்மையை உணர்வதில்லை. 

இந்த : உண்மையை ஓவ்வொரு மனிதனும்‌ 
உணர்ந்து விட்டால்‌, அவனது வாழ்வு செம்மைப்‌ 
படும்‌. கணக்கற்ற அறநூல்களைப்‌ படிப்பதாலோ 
சமய நூல்களைப்‌ படிப்பதாலோ ஒருவன்‌ பெறும்‌ 
பயனைவிட இப்பயன்‌ மிகப்‌ பெரியது; உயர்ந்தது. 


பூங்குன்றனார்‌ பொன்மொழிகள்‌ ம்‌ 
மனிதனது இன்ப வாழ்வுக்கு உயிர்‌ நாடியான இப்‌ 


பேருண்மையை மிகச்‌ சுருக்கமாக உரைத்தருளிய 
புலவர்‌ பெருமானுக்கு நமது நன்றி உரியதாகுக. 
(89) உலகில்‌ மலர்ந்த பூ வாடுதல்‌ இயல்பு: 
தோன்றிய ஒன்று மறைவதும்‌ இயல்பு; அதுபோல்‌ 
பிறந்தவர்‌ இறத்தலும்‌ இயல்பு. “பிறந்த நாம்‌ இற 
வாமல்‌ இருக்கப்‌ போகிறோம்‌; இவ்வுலக இன்பங்களை 
எல்லாம்‌ நுகரப்‌ போகிறோம்‌' என்று எண்ணுதல்‌ 
அறிவற்றார்‌ இயல்பு. அறிவு படைத்தவர்‌, பிறந்தவர்‌ 
இறத்தலால்‌ எப்பொருளும்‌ நிலையுடையதன்று 
என்னும்‌ உண்மையை உணர்வர்‌ ; அதனால்‌ பற்‌. 
றற்ற நிலையில்‌ வாழ்வர்‌. அறிவுடைய செல்வர்‌ 
ஊர்‌ நடுவில்‌ உள்ள பழுத்த மரம்‌ போல மக்கட்குப்‌ 
பயன்‌ படுவர்‌; வாழ்வைப்‌ பெரிதாக எண்ணி, வறு 
மையால்‌ வாடும்‌ எளியவர்பால்‌ இரக்கம்‌ கொள்ளாதி 
ரார்‌. இச்‌ சிறந்த மனிதப்‌ பண்பை ஊட்டி வளர்க்‌ 
கக்‌ தக்கது கணியன்‌ பூங்குன்‌ றனாரின்‌ பொன்மொழி. 
அ 
சாதலும்‌ புதுவதன்றே; வாழ்தல்‌ 
இணிதென மகிழ்த்தன்றும்‌ இலமே,” 
என்பது. 
முடிவுரை 
இப்பொன்னுரைகளையும்‌ இவற்றின்‌ பரந்த 
பொருளையும்‌ உள்ளத்தில்‌ ஆழப்‌ பதித்தல்‌ நன்று. 
[மனிதன்‌ தன்னைப்‌ போலவே பிறரை நேசிக்கக்‌ 
கற்றுக்கொள்ளவேண்டும்‌ ; அந்நிலையில்‌ அவன்‌ 
எந்த நாட்டையும்‌ தன்னாடென்று மதிப்பான்‌. 
மனிதன்‌ எந்த நாட்டவனாயினும்‌ எங்கும்‌ சென்று 
வாழலாம்‌ என்னும்‌ மன அமைதி பெற்றிருத்தல்‌ 
வேண்டும்‌. . அப்பொழுதுதான்‌ அவன்‌ “யாதும்‌ 
ஊரே, யாவரும்‌ கேளிர்‌” என்று மனம்‌ மகிழப்‌ பாடு 
வான்‌. தான்‌ உயர்வதும்‌ தாழ்வதும்‌ தன்னாலே: 
தான்‌ என்பதை உணரும்‌ அறிவு மனிதனை வாழ்‌. 


விக்கும்‌. தோன்றுவது அழியும்‌ என்ற உண்மை 


2 இலக்கிய அமுதம்‌ 


மனிதனுக்குச்‌ சுயநலத்தை மிகுதியாக உண்டாக்‌ 
காது. இவ்வுயரிய பண்புகள்‌ மனிதனிடம்‌ கருக்‌ 
கொள்ளு மாயின்‌, மனிதவாழ்வு மாண்புடைய வாழ்‌ 
வாகும்‌] கணியன்‌ பூங்குன்றனாரின்‌ அரிய பாடலைக்‌ 
கீழே காண்‌: : 


. ** யரதும்‌ ஊரே யாவரும்‌ கேணிர்‌; 
தீதும்‌ நன்றும்‌ பிறர்தர வாரர? 
தோதலும்‌ தணிதலும்‌ ௮வற்றோ ரன்ன; 
சாரதலும்‌ புதுவ தன்றே; வாழ்தல்‌. 
இணனிதென மகிழ்ந்தன்றும்‌ இலமே; முணிவின்‌ 
இன்னா தென்றலும்‌ இலமே; மிண்டுனாடு 

. வானம்‌ தண்துகரி தலைஇ யானாது 

கல்போரு திரங்கு மல்லற்‌ பேர்யாற்று 
நீர்வழிப்‌ படுஉம்‌ புணையபோல்‌ ஆருயிர்‌ 
முறைவழிப்‌ படுஉம்‌ என்பது திறவோர்‌ 
கரட்சியில்‌ தெளிந்தனம்‌ ஆகலின்‌, மாட்சியிற்‌ 
பெரியோரை வியத்தலும்‌ இலமே) 
சிறியோரை இகழ்தல்‌ அதனினும்‌ இலமே.' 


॥. அகநானூறு - 1 


சங்க நூல்கள்‌ 


இற்றைக்கு 1700 ஆண்டுகளுக்குமுன்‌ மதுரைத்‌ 
தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ பலர்‌ இருந்து 
தமிழாராய்ந்தனர்‌. அக்காலத்தில்‌ செய்யப்பட்ட 
நூல்கள்‌ சங்க நூல்கள்‌” என்றும்‌, அக்காலம்‌ 
“சங்க காலம்‌” என்றும்‌ பெயர்‌ பெற்றன. அக்காலப்‌ 
புலவர்கள்‌ பேரரசரையும்‌ சிற்றரசரையும்‌ நாடிச்‌ 
சென்று தனிப்‌ பாடல்கள்‌ பாடிப்‌ பரிசு பெற்றனர்‌. 
அப்பாடல்கள்‌ “அகப்‌ பாடல்கள்‌” என்றும்‌, “புறப்‌ 
பாடல்கள்‌” என்றும்‌ இருவகையாகப்‌ பிரிக்கப்‌ 
பட்டுள்ளன. ஒருவனும்‌ ஒருத்தியும்‌ காதல்கொண்டு 
வாழும்‌ வாழ்க்கை பற்றிய பாக்கள்‌ “அகப்‌ பாக்கள்‌” 
எனப்படும்‌. அறம்‌, பொருள்‌, வீடு பற்றிய பாக்கள்‌ 
“புறப்‌ பாக்கள்‌” எனப்படும்‌. ப 


... அகப்பாக்கள்‌ அகநானூறு, நற்றிணை, குறுந்‌ 
தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை என ஐந்து 
நூல்களாகத்‌ தொகுக்கப்‌ பெற்றன. புறப்பாக்கள்‌ 
புறநானூறு, பதிற்றுப்‌ பத்து, பரிபாடல்‌ என்று 
மூன்று நூல்களாகத்‌ தொகுக்கப்‌ பெற்றன. 


அகப்பொருள்‌ விளக்கம்‌ 


பண்டைக்‌ காலத்தில்‌ ஒருவனும்‌ ஒருத்தியும்‌ : 
தாமே எதிர்ப்பட்டுக்‌ காதல்‌ கொண்டு மணந்து 
கொள்ளும்‌ வழக்கம்‌ தமிழகத்தில்‌ இருந்தது. ௮ம்‌ 
மணம்‌ “களவு”, “கற்பு” என்று இருவகைப்படும்‌, 
பெற்றோரும்‌ பிறரும்‌ அறியாமல்‌ காதலர்‌ வாழ்கின்‌ ற 
அதிலை. “களவு” எனப்படும்‌. பெற்றோர்‌ அறிய 


44 இலக்கிய அழுதம்‌ 


மணந்து வாழும்‌ வாழ்க்கை “கற்பு” எனப்படும்‌. 
களவு மணம்‌ குறிஞ்சித்‌ திணை என்றும்‌, கணவன்‌ 
மனைவியை வீட்டில்‌ விட்டு ஒரு காரணமாகப்‌ பிரிதல்‌: : 
பாலைத்திணை என்றும்‌, அப்பிரிவில்‌ மனவி ஆறுதல்‌: 
பெற்றிருத்தல்‌ முல்லை என்றும்‌, மனைவி கனவனோடு 
கற்பு மணத்தில்‌ வாழ்தல்‌ மருதம்‌ என்றும்‌, கணவன்‌ 
ஒரு காரணமாகப்‌ பிரிந்து சென்ற பொழுது மனைவி 
இரங்குதல்‌ நெய்தல்‌ என்றும்‌ பெயர்‌ பெறும்‌. இந்த. 
ஐவகை ஒழுக்கங்களையும்‌ பற்றிய பாடல்களே அகப்‌ 
பாடல்கள்‌. என்று பெயர்‌ பெறும்‌. 


அகநானூறு“ 

கணவன்‌ தன்‌ இல்லற வாழ்க்கையில்‌ கற்பதற்‌ 
- கர்கவும்‌, வாணிகத்திற்காகவும்‌ வேறு அலுவல்‌ 
காரணமாகவும்‌ மலாவியை விட்டுப்‌ பிரிதல்‌ உண்டு. 
அங்ஙனம்‌ அவன்‌ பிரிந்து சென்று மீண்டதும்‌, 
தான்‌ சென்ற ஊர்களில்‌ அல்லது நாடுகளில்‌ தான்‌ 
கண்ட சிறந்த காட்சிகளையும்‌ நிகழ்ச்சிகளையும்‌, 
தான்‌ கேட்ட சிறந்த நிகழ்ச்சிகளையும்‌ தன்‌ இல்லத்‌ 
தாரிடம்‌ கூறுவது வழக்கம்‌. இங்ஙனம்‌ கூறப்பெற்ற. 
செய்திகளில்‌ பல நாட்டு வரலாற்றுச்‌ செய்திகள்‌ 
அடங்கும்‌; பல ஊர்களின்‌ இயற்கைச்‌ சிறப்பும்‌ 
'பொருளாதாரப்‌ . பொலிவும்‌ பிறவும்‌ அடங்கியிருக்‌ 
இட அவன்‌ இல்லாத பொழுது அவன்‌ மனைவியும்‌. 

தாழியும்‌ அவைபற்றிப்‌ பேசுவதுண்டு... 


பாடலிபுர.ம்‌ 


சந்திரகுப்த மெளரியன்‌ அரசன்‌ ஆவதற்கு. 
முன்பு பாடலியைத்‌ தலைநகராகக்‌ கொண்ட மகத்‌ 
நாட்டை ஆண்டு வந்தவர்‌ நந்தர்‌ என்பவர்‌. மகா ' 
பத்ம நந்தன்‌ தன்‌ எட்டுப்‌ பிள்ளைகளோடும்‌ மகத 
நாட்டை ஆண்டு வந்தான்‌. அதனால்‌ இவர்கள்‌ 
*நவ நந்தர்கள்‌” என அழைக்கப்பட்டனர்‌. இந்‌ 
நந்தர்‌ செல்வச்‌ சிறப்பு வாய்ந்தவர்‌. இந்த உண்‌: 
மையை **நந்தரது செல்வம்‌ பெறுதற்கு வாய்ப்பு 


அகநானூறு - 1 ந்த்‌ 
இருந்தாலும்‌ என்‌ தலைவர்‌ அதற்காக அங்குத்‌. 


தங்காமல்‌ குறித்த காலத்தில்‌ இங்கு வத்து விடுவார்‌,” 
என்று ஒரு தமிழ்ப்‌ பெண்மணி தன்‌ தோழியிடம்‌. 
கூறுகிறாள்‌: 

“* நந்தன்‌ வெறுக்கை பெறினும்‌ 

தங்கலர்‌ வாழி தோழி” 

நந்தர்‌ செல்வம்‌ பெற்றவர்‌ என்ற செய்தியைத்‌ 
தமிழ்ப்‌ பெண்‌ அறிந்திருந்தாள்‌ என்பது இதனால்‌ 
தெரிகிறதன்றோ? 


அலெக்சாந்தர்‌ படையெடுப்பு 


ப நந்தர்கள்‌ பாடவியை ஆண்டபொழுது அலெக்‌ 
சாந்தர்‌ என்ற கிரேக்க மன்னன்‌ இந்தியாவின்‌ மீது 
படையெடுத்தான்‌; பஞ்சாப்‌ மாகரணத்தில்‌ புரு. 
சோத்தமனுடன்‌ போரிட்டு வென்றான்‌. அவன்‌ 
கங்கைச்‌  சமவெளியின்மீது படையெடுப்பான்‌ 
. என்ற செய்தியைக்‌ கேட்ட நவநந்தர்‌ அச்சம்‌ 
கொண்டனர்‌; உடனே பாடலி நகரத்தில்‌ ஒன்று 
கூடி ஆலோசித்தனர்‌. அலெக்சாந்தர்‌ மகத நாட்‌ 
டின்‌ மீது: படையெடுப்பின்‌, தமது செல்வம்‌ அவனி 
டம்‌ அகப்படாமல்‌ இருக்க வேண்டும்‌ என்ற முடி 
வுக்கு வந்தனர்‌; அதனை எவ்வாறு மறைத்து 
வைக்கக்‌ கூடும்‌ என்று ஆலோசித்தனர்‌; நீண்ட. . 
யோசனைக்குப்‌ பின்பு ஒரு முடிவுக்கு வந்தனர்‌. 
க 2 ட ்‌ | 9 
கங்கையா நற்றில்‌ 
நந்தர்கள்‌ தங்கள்‌ செல்வத்தைக்‌ கங்கை யாந 
றின்‌ அடியில்‌ புதைத்து வைப்பது என்று முடிவு 
செய்தனர்‌. ஆற்றின்‌ நடுவில்‌ நீரோட்டத்தை இரு 
பிரிவுகளாகப்‌ பிரித்தனர்‌; இரண்டு பிரிவுகளுக்கு 
டையே இருந்த மணற்பரப்பின்கீழ்‌ உறுதியான 
லவரையைக்‌ கட்டினர்‌; கற்சுவர்களில்‌ ஈயத்தை 
உருக்கி வார்த்தனர்‌; இங்ஙனம்‌ உறுதியாக அமைக்‌ 
கப்‌ பெற்ற அந்த நிலவரையில்‌ ஐந்நு அறைகளைக்‌ 


40 இலக்கிய அமுதம்‌ 


.கொண்ட பெட்டியை வைத்தனர்‌; அப்‌ பெட்டியில்‌ 
பொன்னையும்‌ மணியையும்‌ நகைகளையும்‌ குவித்து 
நிரப்பினர்‌; நிலவறையை மூடி அம்‌ மூடியின்‌ மீது 
ஈயத்தை உருக்கி வார்த்தனர்‌; பின்பு முன்‌ போலவே 
நீரோட்டத்தை ஒழுங்காகச்‌ செல்ல விடுத்தனர்‌. 

இச்‌ செய்தி சந்திரகுப்தன்‌ வரலாறு என்னும்‌ 
தெலுங்கு நூலில்‌ குறிக்கப்பட்டுள்ளது. இச்‌ 
செய்தியை ஒரு தமிழ்ப்‌ பெண்‌ அறிந்திருந்தாள்‌; 
அவள்‌, “மிக்க புகழ்‌ வாய்ந்த நந்தர்கள்‌ பாட 
புரத்தில்‌ கூடிக்‌ கங்கையர்ற்றின்‌ அடியில்‌ புதைத்து 
வைத்த செல்வம்‌, . நம்‌ தலைவர்‌ குறித்த காலத்தில்‌ 
வராமைக்குக்‌ காரணமாக இருக்குமோ?” என்று ஐயப்‌ 
பட்டாள்‌. இச்‌ செய்தியை அகநானூற்றுப்‌ பாட 
லொன்று அறிவிக்கின்றது: ப 

 பல்புகழ்‌ நிறைந்த வெல்போர்‌ நந்தர்‌ 

சீர்மிகு பாடலிக்‌ குழ்‌இக்‌ கங்கை ப 
நீர்முதல்‌ கரந்த நிதியம்‌ கொல்லோ ?'' 

இத்தகைய பல அரிய செய்திகள்‌ அக்காலத்‌ 
தமிழ்ப்‌ பெண்கள்‌ அநறிந்திருத்தனர்‌ என்பதை 
அகதானூறு அறிவிக்கின்றது. 


6. அகநானூறு - £ 


இக்காலத்‌ தமிழர்‌ திருமணத்தில்‌ புரோகிதன்‌ 
'இடம்‌ பெறுகிறான்‌; எரி ஓம்பப்படுகிறது; மணமக்கள்‌ 
தீவலம்‌ வருகின்றனர்‌; அம்மி மிதிக்கப்படுகிறது; 
அருந்ததி காட்டப்படுகிறது; மணமகன்‌ காசி 
யாத்திரை போகிறான்‌; புரோகிதன்‌ தமிழர்‌ திருமண த்‌ 
தில்‌ தமிழர்க்குப்‌ புரியாத வேற்று மொழியில்‌ 
மந்திரங்களைச்‌ சொல்கிறான்‌. இவை எல்லாம்‌ 
அகநானூறு போன்ற பழந்தமிழ்‌ நூல்களில்‌ கூறப்‌ 
பட்டிருக்கின்றனவா? இவை தமிழருக்குரிய திரு 


மணச்‌ சடங்குகளா? 


அகநானூறு என்னும்‌ தொகை நூலில்‌ இரண்டு 
பாக்களில்‌ கூறப்பட்டுள்ள இரண்டு திருமண 
நிகழ்ச்சிகளை இங்குக்‌ காண்போம்‌: 


1, திருமண வீட்டு முற்றத்தில்‌ வரிசையாகக்‌ 
கால்களை நிறுத்திப்‌ பந்தல்‌ போடப்பட்டிருந்தது. 
மணவறையில்‌ மாலைகள்‌ தொங்க விடப்பட்டிருந் 
தன. விளக்கு ஏற்றப்பட்டிருந்தது. ஒருபால்‌ 
உழுத்தம்‌ பருப்புடன்‌ கூட்டிச்‌ சமைத்த பொங்க 
லோடு மணவிருந்து நடைபெற்றுக்கொண்டிருந்தது. 
சந்திரனும்‌ உரோகிணியும்‌ கூடிய விடியற்‌ காலை 
யில்‌ முதிய மங்கல மகளிர்‌ மணப்‌ பெண்ணை நீராட்டு 
வதற்குரிய நீரைக்‌ குடங்களில்‌ கொண்டு வந்து 
தந்தனர்‌. மக்களைப்‌ பெற்ற வாழ்வரசிகள்‌ நால்வர்‌ 
அக்குடங்களை வாங்கி, “கற்பு நெறியினின்றும்‌ 
வழுவாமல்‌ நல்ல பல பேறுகளைத்‌ தந்து கண வனை 
விரும்பிப்‌ பேணும்‌ விருப்பத்தையுடையை ஆகுக,” 
என்று வாழ்த்திக்கொண்டே மணமகளை நீராட்டி 
னர்‌. அந்நீரில்‌ மலர்களும்‌, நெல்‌ மணிகளும்‌ இடப்‌ . 
பப்டிருந்தன. இங்ஙனம்‌ நீராடப்‌ பெற்ற மணமகள்‌ 


48 இலக்கிய ௮முதம்‌ 


புத்தாடையணிந்து மணப்‌ பந்தலில்‌ அமர்ந்தாள்‌. 
பின்பு சுற்றத்தார்‌ விரைந்து வந்து, “பெரிய மனைக்‌. 
கிழத்தி ஆவாய்‌,” என்று வாழ்த்தினர்‌. அன்று இரவு: 


மணமக்கள்‌ ஒன்‌ று கூடினர்‌. 


“உழுந்துதலைப்‌ பெய்த கொழுங்களி மிதவை 
பெருஞ்சோற்‌ றமலை நிற்ப நிரைகால்‌ 
தண்பெரும்‌ பந்தர்த்‌ தருமணல்‌ ஜெ.மிரி 
மனைவிளக்‌ குறுத்து மாலை தொடரிக்‌ .. 
கனையிருள்‌ அகன்ற கவின்பெறு காலைக்‌ 
கோள்கால்‌ நீங்கிய கொடுவெண்‌ டிங்கள்‌ 
கேடில்‌ விழுப்புகழ்‌ நாடலை வந்தென 
உச்சிக்‌ கு.டத்தர்‌ புத்தகல்‌ மண்டையர்‌ 
பொதுசெய்‌ கம்பலை முதுசெம்‌ பெண்டிர்‌ 
மூன்னவும்‌ பின்னவும்‌ முறைமுறை தரத்தரப்‌ 
புதல்வற்‌ பயந்த ததலையவ்‌ வயிற்று 
வாலிழை மகளிர்‌ நால்வர்‌ கூடிக்‌ 
கற்பினின்‌ வழரஅ௮ நற்பல உதவிப்‌ 
பெற்ரு.ற்‌ பெட்கும்‌ பிணையை யாகென 
நீரொடு சொரிந்த ஈரிதழ்‌ அலரி 
பல்லிருங்‌ கதுப்பின்‌ நநல்லொடு தயங்க, 
வதுவை நன்மணம்‌ கழிந்த பின்றைக்‌ 
கல்லென்‌ சம்மையர்‌ ஜஞெரேரெனப்‌ புகுதந்து 
பேரிற்‌ கிழத்தி யாசெனத்‌ தமர்தர 
ஓரிற்‌ கூடிய உடன்புணர்‌ கங்குல்‌.” 


(௮கம்‌..80). 


(2) திருமண நாளன்று இறைச்சியுடன்‌ கூட்டி. 
ஆக்கிய நெய்மிகுந்த வெண்சோறு மணத்திற்கு 
வந்த அனைவருக்கும்‌ படைக்கப்பட்டது. பின்பு 
சந்திரனும்‌ உரோகிணியும்‌ கூடிய நல்ல நேரத்தில்‌ 
“ மணவரையில்‌ கடவுள்‌ வழிபாடு நடைபெற்றது. 
முரசம்‌ முதலிய வாத்தியங்கள்‌ ஒலித்தன. முன்‌ 
சொன்ன முறைப்படி மணமகள்‌ மண நீராட்டப்‌ 
பட்டாள்‌. மணமகள்‌ தூய உடையிற்‌ பொலிந்தாள்‌.. 
அப்பொழுது சுற்றத்தார்‌ அவளை வாழ்த்தி மணமக. 
னுக்குக்‌ கொடுத்தனர்‌. 


அகநானூறு - 3 49 


"மைப்பறுப்‌ புழுக்கி னெய்க்களி வெண்சோறு 
வரையா வண்மையோடு புரையோர்ம்‌ பேணிப்‌ 
புன்ளுப்புணர்ம்‌ திய வாகம்‌ தென்னளொளணி 
அங்க ணிருவிசும்பு விளங்கத்‌ திங்கட்‌ 
சகட மண்டிய துக.டீர்‌ கூட்டத்துக்‌ 
கடிநகர்‌ புண நீது கடவுட்‌ பேணிப்‌ 
படுமண முழுவொடு பரூஉப்பணை யிமிழ 
வதுவை மண்ணிய மகளிர்‌ விதுப்புற்றுப்‌ 
பூச்கணு மிமையார்‌ தோக்குபு மறைய 
மென்பூ வாகைப்‌ புன்புறக்‌ சகுவட்டிலை 
பழங்கன்று கறித்த பயம்பம லறுகைத்‌ 
தழங்கு ஞரல்‌ வாணின்‌ நஸப்பெயம்‌ இன்று 
மண்ணுமணி யன்ன மாயிதழ்ப்‌ பாரவைத்‌ 
தண்ணறு முகைடியாடு வெண்ணூல்‌ சூட்டித்‌ 
தூவுடைப்‌ பொலித்து மேவரத்‌ துவன்றி 
மமைபட்‌ டன்ன மாணன்மாலி பந்தர்‌ 
இழையணர்‌ சிறப்பிழ்‌ பெயர்வியர்ப்‌ பாற்றித்‌ 
தமர்நமக்‌ கீதீத தலைதர ஸணிரவின்‌,?” 

(அகம்‌-150) 


இவ்விருவகைத்‌ திருமணங்களிலும்‌ இக்காலத்‌ 
திருமணச்‌ சடங்குகள்‌ இடம்‌ பெராமையைக்‌ காண்க, 
மணமகளை வாழ்வரசியர்‌ வாழ்த்தி மணநீராட்டு 
தலும்‌ சுற்றத்தார்‌ பெண்ணைக்‌ கணவனோடு சேர்ப்‌ 
பித்தலுமே சிறந்த சடங்குகளாகக்‌ கருதப்பட்டன ' 
என்பது தெளிவு. “கற்பு நெறியினின்றும்‌ வழுவா 
மல கணவன்‌ உள்ளங்கவர்ந்த காரிகை ஆகுவாய்‌,” 
என்று வாழ்வரசியரால்‌ கற்பிக்கப்பட்டதால்‌ மண 
மகள்‌ கற்புடையவள்‌ ஆயினாள்‌. அங்ஙனம்‌ கற்பிக்‌ 
சப்பட்டபடி நடந்தவள்‌ “கற்புடை மனைவி' எனப்‌ 
பட்டாள்‌. 

திருமணத்திற்கு இன்றியமையாதது, பலரறிய 
இருதிறத்துப்‌ பெற்றோரும்‌ மணமக்களை ஒன்று 
படுத்தலே ஆகும்‌. இன்னவர்‌ மகள்‌ இன்னவர்‌ 
மகனை மணந்து கொண்டாள்‌ என்பதை அறியச்‌ 
செய்வதே திருமணத்தின்‌ சிறப்பு நிகழ்ச்சியாகும்‌. 
முன்னரே . வாழ்வரசியராக இருக்கும்‌ பெண்கள்‌ 


௦0 இலக்கிய அமுதம்‌ 


வாழ்வரசியாகப்‌ போகும்‌ பெண்ணை வாழ்த்தி 
. நீராட்டுதல்‌ வரவேற்கத்‌ தக்கதே. இந்த இரண்டு 
திருமணங்களிலும்‌ முதல்‌ நிகழ்ச்சியாக விருந்துண்‌ 
ணல்‌ கூறப்பட்டுள்ளது. எல்லோரும்‌ உண்டு மன 
மகிழ்சியோடு வாழ்த்துக்‌ கூறுதல்‌ நல்லதுதானே! 


இவ்விரண்டு திருமண முறைகளையும்‌ படித்துத்‌ 
தெளிந்த வரலாற்றுப்‌ பேராசிரியர்‌ திரு, பி. டி. 
சிநிவாச ஐயங்கார்‌ அவர்கள்‌, “இவ்விரு திருமண 
முறைகளிலும்‌ எரிவளர்த்தல்‌ . இல்லை; தீவலம்‌ 
வருதல்‌ இல்லை; தட்சினைப்‌ பெறப்‌ புரோகிதர்‌ 
இல்லை. இவை முற்றும்‌ தமிழர்க்கே உரியவை”” 
என்று கூறியிருத்தல்‌ கவனிக்கத்தக்கது. 


9. புலவர்‌ பெருந்தகை 


சங்க காலப்‌ புலவர்‌ 


சங்க காலப்‌ புலவர்கள்‌ சிறந்த கல்விமான்கள்‌; 
அதே சமயத்தில்‌ வறுமையால்‌ வாட்டமுற்றவர்கள்‌; 
ஆயினும்‌ வணங்கா முடியினர்‌; தவறு செய்பவன்‌ 
அரசனாயினும்‌ வலிந்து சென்று கண்டிக்கும்‌ இயல்‌ 
புடையவர்‌; பிறர்‌ துயர்‌ காணாப்‌ பெற்றியினர்‌; தாமே 
சென்று அத்துயர்‌ களையும்‌ மனப்பண்பு நிறைந்தவர்‌. 
அரசரிருவர்‌ போர்‌ செய்யுங்காலை அவரிடம்‌ சென்று 
இரு நாடுகளுக்கும்‌ ஏற்படும்‌ இன்னல்களை எடுத்‌ 
-துரைத்துப்‌ போர்‌ நிறுத்தம்‌ செய்யும்‌ புகழ்மிக்க மன 
வலி படைத்தவர்‌. இங்ஙனம்‌ தமக்கென வாழாது 
பிறர்க்கென வாழ்ந்த சங்க காலப்‌ புலவர்களில்‌ தலை 
சிறந்த பெரியார்‌ கோஷர்‌ கிழார்‌ என்பவர்‌. 


நலங்கிள்ளி--நெடுங்கிள்ளி--போர்‌ 


சோழப்‌ பெருவீரனான கரிகால்‌ வளவனுக்குப்‌ 
பின்பு அரசு கட்டில்‌ ஏறிய நளங்கிள்ளிக்கும்‌ 
நெடுங்கிள்ளி என்னும்‌ அவன்‌ பங்காளிக்கும்‌ சோழ 
நாட்டில்‌ போர்‌ மூண்டது. இருதிறத்தாரும்‌ தத்தம்‌ 
படைகளை முடுக்கிப்‌ போரிட்டனர்‌. உறையூர்‌ 
ஆண்டுவந்த நெடுங்கிள்ளி நளங்கிளிக்குத்‌ தோற்‌. 
றுக்‌ கோட்டையுள்‌ ஒளிந்துகொண்டான்‌. நலங்‌ 
கிள்ளி அவனை விடாமற்‌ சென்று உறையூர்க்‌ கோட்‌. 
டையை முற்றுகை யிட்டான்‌. முற்றுகை பன்னாள்‌ 
நீடித்தது. கோட்டையுள்‌ இருந்த மக்கள்‌ வெளியி 
லிருந்து பொருள்கள்‌ வாராமையால்‌ துன்புற்றனர்‌;. 
வழக்கம்போல்‌ கோட்டைக்கு வெளியே வந்து 
போகும்‌ வாய்ப்பிழந்து வருந்தினர்‌. கோட்டைக்கு 
வெளியிலிருந்த மக்களும்‌ நலங்கிள்ளி படையினரால்‌. 


94 இலக்கிய அமுதம்‌ 


துன்புற்றனர்‌; தம்‌ உரிமையோடு பல இடங்களில்‌ 
நடமாட இயலாமல்‌ வருந்தினர்‌. 


புலவர்‌ வருகை 


இச்செய்தி கோவூர்‌ கிழாருக்கு எட்டியது. 
- அருள்‌ உளம்‌ கொண்ட அப்புலவர்‌ போர்க்கள த்தரு 
கில்‌ விரைந்து வந்தார்‌. போரினால்‌ இருதிறத்து 
மக்களும்‌, மாக்களும்‌ படும்‌ துன்பங்களைக்‌ கண்டு 
அவர்‌ மனம்‌ நெகிழ்ந்தது. தமிழ்‌ தாட்டு மூவேந்தர்‌ 
களும்‌ தமிழ்‌ வேந்தரென்னும்‌ ஒரு குடியிற்‌ பிறந்தவர்‌ 
களே. அவ்வாறிருந்தும்‌ அம்‌ மூவரும்‌ தம்முள்‌ 
இருந்த மாறுபட்டால்‌ பல போர்கள்‌ நிகழ்த்தி 
நாட்டை அவல நிலைக்குள்ளாக்கிக்‌ கொண்டிருந்த 
செயல்‌ முன்னரே புலவர்‌ நெஞ்சை வருத்தியது. 
இங்கு நடைபெறுகின்ற போரோ ஒரே சோழர்‌ 
குடியில்‌ தோன்றிய இரு மன்னரால்‌ நடைபெறுவ 
தன்றோ? பகைவர்‌ இருவர்‌ போர்செய்வது இயல்பு. 
ஒரு குடிப்பிறந்தோர்‌ இவ்வாறு போரிட்டு நாட்டை 
யும்‌, நாட்டு மக்களையும்‌ அழிக்கும்‌ செயல்‌ கண்டு 
ஒருபுறம்‌ வியப்பும்‌ ஒருபுறம்‌ இரக்கமும்‌, ஒருபுறம்‌ 
இகழ்வும்‌ புலவர்‌ நெஞ்சில்‌ எழுந்தன. 
புலவர்‌ அறிவுரை 

புலவர்‌, போரிடும்‌ மன்னரிருவர்‌ இடையிலும்‌ 
சென்று நின்ரளார்‌. * சோணாட்டுப்‌ பெருவேந்தர்களே! 
நிறுத்துங்கள்‌ போரினை. உங்கள்‌ முன்னோருட்‌ 
சிறந்தவர்‌ தமிழ்‌ நாட்டுக்கும்‌ அப்பாலுள்ள பிற 
நாடுகளை வென்று வாகை சூடிப்‌ புகழ்‌ பெற்றார்கள்‌. 
உங்கள்‌ முன்னோரில்‌ பின்னோர்‌ சிலர்‌ பிற நாடுகளை 
வெல்லும்‌ ஆற்றவின்‌ றிச்‌ சேர பாண்டியரையாவது 
வென்று விளங்கினர்‌. நீங்களோ அத்துணையும்‌ 
ஆற்றலின்றி உங்களுள்ளேயே போரிட்டு வெற்றி 
காண விழைந்தீர்‌ போலும்‌! மிக நன்று உங்கள்‌ 
செயல்‌!. உங்களுடன்‌ எதிர்‌ நின்று பொருபவன்‌ 
பனைமாலை யணிந்திருக்க வில்லையே! பனை மாலை 


புலவர்‌ பெருந்தகை 93 


யணிந்த சேரனுடன்‌ போர்‌ உடற்றி வென்றி 
'யெய்துவீராயின்‌ அச்‌ செயல்‌ பாராட்டுதற்குரிய 
தாகுமே; அல்லது வேப்பந்‌ தாரையணிந்த பாண்டி 
'யனாகவும்‌ தோற்ற வில்லையே; எதிர்த்து நின்ற இரு 
வீரும்‌ ஆத்தி மாலையை யல்லவா அணிஆந்திருக்கிறீர்‌ 
கள்‌. ஒரே சோழர்‌ குடியில்‌ தோன்‌ றியவர்களலலவா 
நீங்கள்‌? அயல்‌ நாட்டு மன்னரை வென்றி கொண்டீ 
ரில்லை; அன்றி உள்‌ நாட்டுச்‌ சேர பாண்டியருடனும்‌ 
போர்‌ செய்து வெற்றி எய்த நினைந்திலீர்‌. ஒரு 
நாட்டு மன்னராகிய உங்களுள்ளேயே போரிட 
உறுதி கொண்டீர்‌ போலும்‌! உங்களில்‌ ஒருவர்‌ 
எப்படியும்‌ தோற்பது உறுதி; இருவரும்‌ வென்றி 
'யெய்துதல்‌ எங்கும்‌ காணாத செயல்‌. உங்களில்‌ யார்‌ 
தோற்பினும்‌ சேோழர்குடி தோற்றொழிந்தது 
“என்றல்லவா உலகம்‌ பழிக்கும்‌ ? நீங்கள்‌ பிறந்த 
குடிக்குப்‌ புகழ்‌ தேடாதொழியினும்‌ பழியையாவது 
தேடாதிருத்தல்‌ கூடாதா? இச்‌ செயல்‌ நும்‌ சோழர்‌ 
குடிக்கே பெரும்‌ பழி விளைப்பதன்றோ? தம்‌ குடியைத்‌ 
தாமே அழித்து, தம்‌ குடிக்குத்‌ தாமே பழி2தடி மகிழ 
நினைக்கும்‌ உங்கள்‌ இருவர்‌ செயலும்‌ மிகமிக நன்று! 
நீங்கள்‌ செய்யும்‌ இவ்வதிசயப்‌ போர்‌ பிற நாட்டு 
மன்னர்களுக்கு விடா நகைப்பை யன்றோ வி*்விக்‌ 
கும்‌,” என்று உள்ள முருகக்‌ கூறினார்‌. 


செல்லுஞ்‌ சொல்‌ வல்லராகிய கோவூர்‌ கிழாரின்‌ 
அறிவுரை கேட்ட இருபெரு வேந்தர்‌ மனமும்‌ 
நாணின; தங்கள்‌ இழி செயலுக்கு வருந்தித்‌ தலை 
யிறைஞ்சிப்‌ புலவர்‌ பெருமானை வணங்கினர்‌. புல 
வரும்‌, தம்‌ குற்றத்தை யுணர்ந்து வருந்திய மன்னர்‌ 
களை நோக்கி, “புவிபுரக்கும்‌ மன்னர்‌ பெருமக்களே! 
கழிந்ததற்‌ கிரங்காமல்‌, இனி2யனும்‌ நீங்கள்‌ "ஒன்று 
பட்டு வாழ்வதுடன்‌, தமிழ்‌ நாட்டுப்‌ பிற மன்னருட 
னும்‌ சேர்ந்து பகையின்றி நெடிது வாழுங்கள்‌,” 
என வாழ்த்திப்‌ போரை நிறுத்தி ஏகினார்‌. 

4 


54 இலக்கிய அமுதம்‌ 
உட 


கோவூர்‌ கிழாரது பெருந்தன்மையை விளககப 
பிறிதொரு சான்றும்‌ காணலாம்‌. மேற்கூறப்பெற்ற. 
நலங்கிள்ளியும்‌ நெடுங்கிள்ளியும்‌ உறைறயூர்‌ 
முற்றுகையில்‌ ஈடுபட்டிருந்தகாலை, கோவூர்‌ கிழார்‌ 
அங்குத்‌ தோன்றி முற்றுகையால்‌ உண்டான துன்ப 
நிலையைக்‌ கண்டு மனம்‌ வருந்திக்கொண்டிருந்த. 
பொழுது ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. 


இளந்தத்தன்‌ ௮ 

சங்க காலப்‌ புலவர்‌ மெருமக்கள்‌ “திருவேறு 
தெள்ளிய ராதலும்‌ வேறு” என்னும்‌ இலக்கணத்‌. 
திற்கு ஓர்‌ இலக்கியமாக விளங்கினர்‌. அறிவும்‌. 
வறுமையும்‌ ஒன்றுபட்டுக்‌ கைகோத்துச்‌ சென்று 
புலவர்‌ வாழவில்‌ பங்கு கொண்டன. ஆயினும்‌ 
பெருந்தன்மையையே அணிகலனாகக்‌ கொண்ட. 
அப்பெரு மக்கள்‌ ““பழுமரந்தேரும்‌ பறவைபோல” 
வள்ளலை நாடி வளம்‌ பெற்று வறுமை யொழிவர்‌, 
வாங்கி வந்த வளமனத்தையும்‌ வைத்தினிது வாழா 
மல்‌, ஏங்கிக்‌ கிடக்கும்‌ ஏழை பலர்க்கும்‌ வாரி வழங்‌ 
கும்‌ வள்ளல்‌ தொழிலில்‌ இறங்கிப்‌ பின்னும்‌ வறுமை ' 
யில்‌ இறங்குவர்‌. இங்ஙனம்‌ நாடாறு திங்களும்‌ 
காடாறு திங்களும்‌ வாழ்ந்த பிற்கால விக்கிரமாதித்‌ 
தனைப்‌ போலவே முற்காலப்‌ புலவர்கள்‌ சில காலம்‌ 
வள்ளலாகவும்‌ சிலகாலம்‌ வறியராகவும்‌ மாறி மாறி 
வாழ்ந்து வரலாயினர்‌. இவ்வாறு வாழ்வு நடாத்திய: 
புலவர்‌ பெருமக்களுள்‌ இள ந்தத்தரும்‌ ஒருவராவர்‌. . 
நலங்கிள்ளிபால்‌ இளந்தத்தா்‌ 

சோழன்‌. நலங்கிள்ளி புவிமன்னனாகவும்‌ கவி” 
மன்னனாகவும்‌ விளங்கியவன்‌ ; கல்வியும்‌ ஒழுக்கமும்‌. 
'ஒருங்கு வாய்க்கப்‌ பெற்றவன்‌. ப 

“தீதில்‌ நெஞ்சத்துக்‌ காதல்‌ கொள்ளாப்‌ 
பல்லிருங்‌ கூந்தல்‌ மகளிர்‌ 
ஒல்லா முயக்கிடைக்‌ குழைகவென்‌ தாரே! 


புலவர்‌. பெருந்தகை ௦௮ 


என்று அவ்வேந்தன்‌ பாடும்‌ வஞ்சினப்‌ பாட்டு 
அவன்‌ புறப்‌ பகைவரை வென்றி கொள்ளும்‌ 
பாராண்மையினையும்‌ காமம்‌ என்னும்‌ அகப்பகை: 
வனை வென்றி கொள்ளும்‌ பிறர்‌ மனைவிழையாப்‌ 
பராண்மையினையும்‌ ஒருங்கு காட்டு மன்றோ? 
ஒழுக்கமும்‌ கல்வியும்‌ உயிரும்‌ உடம்புமாகக்‌ 
சகாண்ட இப்பெரு வேந்தன்‌, அத்தகையினராகிய 
லவர்‌ பெருமக்களுக்கு வாரி வழங்கும்‌ வள்ளன்மை 
புடையனாகவும்‌ விளங்கினான்‌ என்பது கூறவும்‌ 
வேண்டுமோ! இம்மன்னன்‌ புகழைக்‌ கேள்வியுந்ற 
லவர்‌ இளந்தத்தர்‌ அவனைக்‌ கண்டு பாடிப்‌ பரிசு 
அபறும்‌ வேட்கை மிகுந்தார்‌; நலங்கிள்ளி அரசு 
புரியும்‌ புகாரை நோக்கி விரைந்தார்‌; புகாருள்‌ புகுந்‌ 
தார்‌; வளவன்‌ கோயிலை வந்தடைந்தார்‌. நலங்‌ 
கிள்ளியைக்‌ காணாமல்‌ வருந்தினார்‌; நெடுங்கிள்ளி 
பின்‌ உறையூரை முற்றுகையிட்டு, ஆண்டு அவன்‌ 
படையுடன்‌ உறைகின்றான்‌ என்பதை அறிந்தார்‌; 
'போர்க்களத்தில்‌ சென்ரு பரிசு கேட்பது எனப்‌ 
புலவர்‌ மனம்‌ வாடியது; எனினும்‌, புலவர்தம்‌ 
வறுமை பின்னிருந்து தள்ள, மன்னனின்‌ பண்பு 
நலம்‌: முன்னிருந்து இழுக்க, உறையூர்க்கு விரைந்‌ , 
தார்‌ இளந்தத்தர்‌. உறையூர்‌ முற்றிய .நள்ங்கிள்‌? 
னியை முற்றுகையிட்டார்‌ தத்தர்‌; புகார்‌ வேந்தன்‌ 
பால்‌ தம்‌ வறுமையைப்பற்றி அமைதியுடன்‌ 
இனிது எடுத்தியம்பினார்‌. போரிலேயே ஊக்கம்‌ 
செலுத்திய நலங்கிள்ளியின்‌ மனம்‌ புலவர்‌ பக்கம்‌. 
திரும்பியது. புலவர்தம்‌ ஒட்டிய கன்னமும்‌ கட்டிய 
கந்தையும்‌, நரைத்த தலையும்‌ திரைத்த உடலும்‌ 
வாடிய மேனியும்‌ பாடிய வாயும்‌ கிள்ளியின்‌ உள்‌ 
ளத்தை உருக்கின. புகாரை அமைதியுடன்‌ அரசு 
புரிந்த அந்த நாள்‌ வந்திலீர்‌! அரூங்கவிப்‌ புலவீர்‌! 
உறையூர்‌ முற்றிய இந்த நாள்‌ வந்தென நொந்து 
நீர்‌ எ்ய்தினீர்‌. பெரும்‌ பரிசு தரும்‌ பேற்றினை யான்‌ 
பெற்றேனில்லையே?”' என வருந்தி, இயன்ற பரிசிலை 
இனிது நல்கிப்‌ புலவரை மகிழ்வித்தான்‌ 
நலங்கிள்ளி. 


360 இலக்கிய ௮முதம்‌ 


நெடுங்கள்ளியால்‌ இளந்தத்தரா்‌ 

கோட்டைக்கு வெளியே நளங்கிள்ளிபால்‌ பரிச 
பெற்று மகிழ்ந்த புலவர்‌ உள்ளே யிருந்த நெடுங்‌ 
கிள்ளியை மட்டும்‌ விடுவாரா? அவன்பாலும்‌ சென்‌ 
ரூர்‌. அரண்மனை மாடியில்‌ நெடுங்கிள்ளி பலவகைச்‌ 
சிந்தனையுடன்‌ உலாவினான்‌. நலங்கிள்ளியை வெல்‌ 
லும்‌ வழிகளை அவன்‌ மனம்‌ ஆராய்ந்தது, அவ 
வேளை இளந்தத்தர்‌ அரசர்‌ தெருவழியே வந்தார்‌; 
நெடுங்கிள்ளியின்‌ பார்வைக்கு இலக்கானார்‌; 
“சோழன்‌ நளங்கிள்ளியின்‌ ஒற்றருள்‌ ஒருவனே 
இவன்‌” என தெடுங்கிள்ளியின்‌ நெஞ்சு துணிந்தது. 
வறுமையெனும்‌ இருளால்‌ புலமையெனும்‌ ஒளி 
மறைக்கப்பட்டு மாசண்ட மணிபோல வந்த தத்த 
ரைப்‌ பிடித்து வர ஏவலாளரை அனுப்பினான்‌ வேந்‌ 
தன்‌. போர்‌ என்னும்‌ அச்சமே மன்னன்‌ மனத்தில்‌ 
நிலவியது; அச்சம்‌ நிறைந்த அவன்‌ மனம்‌ புலவ 
ரைப்‌ புலவராகத்‌ தெளியவும்‌ இயலாமல்‌ ஒற்றரெ 
னவே துணிந்தது. “இவ்வொற்றகை வெட்டி வீழ்த்‌ 
தினால்தான்‌ நாம்‌ உய்வோம்‌” என எண்ணிய வேந்‌ 
தன்‌, புலவரைக்‌ கொல்ல வாளை உருவி ஓங்கினான்‌. 
“உடுக்கை யிழந்தவன்‌ கைபோல ஆண்டு ஓடி 
வந்து மன்னன்‌ கையைப்‌ பற்றி நிறுத்தி நின்றார்‌ 
கோவூர்‌ கிழார்‌. _ 
கோஷர்‌ கிமூர்‌ அறிவுரை 

“மன்ன! என்ன காரியம்‌ செய்யத்‌ துணிந்தாய்‌! 
ஆண்மை இருள்‌ நின்‌ அறிவுக்கண்ணை மறைத்தது 
கொல்‌! புலவர்‌ வாழ்க்கையை நீ அறிவாயோ? பழு 
மரம்‌. நாடும்‌ பறவை போல வன்ளசம்‌ நாடும்‌ 
தெள்ளியோர்தம்‌ வறுமையிற்‌ செம்மையை நீ உணர்‌ 
வாயா? அரிய நெறிகளையும்‌ நெடியவெனக்‌ கருதா 
மல்‌ வள்ளலை தாடியடைந்து கற்றது பாடிப்‌ பெற்‌ 
றது கொண்டு சுற்றம்‌ அருந்தி மற்றது காவாது 
உண்டு வழங்கி உவந்து வாழும்‌ பரிசில்‌ வாழ்க்கை . 
பிறர்க்குக்‌ கொடுமை நினைந்தறியுமா? அறியா. 


புலவர்‌ பெருந்தகை ௦1 


தன்றே! வறுமையில்‌ வாடினும்‌ பெருமிதத்தில்‌ தும்‌ 
போன்ற வேந்தர்களுக்குக்‌ குறையா ததன்றோ புலவர்‌ 
வாழ்வு! தம்‌ வறுமையைப்‌ பிறர்‌ எள்ளினும்‌ பொறுத்‌: 
திடும்‌ புலவர்‌, தம்‌ புலமையை எள்ளும்‌ புல்லறி 
வாளரை ஒரு போதும்‌ விடார்காண்‌. “தமிழைப்‌ 
பழித்தவண என்‌ தாய்‌ தடுத்தாலும்‌ விடேன்‌” என 
வீறு கொண்டெழுந்து புலமையைப்‌ பழித்த புல்லறி 
வாளரைத்‌ தம்‌ அறிவு மதுகையால்‌ வாதிட்டு 
வென்று, “தமிழனென்று சொல்லடா, தலை நிமிர்ந்து 
நில்லடா” எனக்கூறி நிமிர்ந்து செல்லும்‌ கவியரசர்‌ 
வாழ்வு புவியரசர்‌ வாழ்விற்கு எட்டுணையும்‌ குறைந்த. 
தன்று. பூமாதும்‌ புகழ்மாதும்‌ திருமாதும்‌ பொருந்‌. 
திய உன்போன்ற வேந்தரை யொத்த தலைமையுடை 
யது புலவர்தம்‌ பரிசில்‌ வாழ்க்கை என்பதை நன்‌: 


குணர்ந்து நடப்பாயாக,” என்று சினந்து கூறினார்‌ 
்‌ கோவூர்‌ கிழார்‌. 


பகைவர்‌ சினத்திற்கும்‌ அஞ்சாத நெடுங்கிள்ளி 
புலவர்‌ சினத்திற்கு அஞ்சித்‌ தலைவணங்கினான்‌; தன்‌: 
தவறுணர்ந்தான்‌; . “அறிவுத்‌ தெய்வமாக விளங்கும்‌ 
புலவரைக்‌ கொன்று உலகம்‌ உள்ளளவும்‌ நீங்காப்‌ 
பழியைத்‌ தேடிக்‌ கொள்ளத்‌ துணிந்தேனே!”' என்று 
மனங்கவன்று, இருபெரும்‌ புலவர்பாலும்‌ மன்னிப்பு: 
வேண்டினான்‌; புலவர்க்குப்‌ பெரும்‌ பரிசிலை நல்கி 
உவந்தனுப்பினான்‌. 


10. அகப்பொருள்‌ 


பொருள்‌ இலக்கணம்‌ 


உலகத்திலுள்ள ஒவ்வொரு மொழியிலும்‌ 
இலக்கண நூல்கள்‌ உண்டு. .எனினும்‌ அவை 
மொழி இலக்கணத்தையே எடுத்தோதுவனவாகும்‌. 
ஆயின்‌ தமிழ்‌ இலக்கணம்‌ தமிழ்‌ மொழியின்‌ இலக்‌ 
கண த்தையும்‌ அம்மொழியினைப்‌ பேசும்‌ மக்களது 
வாழ்க்கையின்‌ இலக்கண த்தையும்‌ எடுத்துக்‌ கூறு 
தல்‌ வியத்தற்‌ பாலது. இத்தகைய தனிச்சிறப்புத்‌ 
- தமிழ்மொழி ஒன்றுக்கே உண்டு. இஃதொன்றே 
தமிழரது நாகரிகம்‌, உலக மக்களின்‌ தணிப்பட்ட . 
'நாகரிகத்தைவிட மிகச்‌ சிறந்தது என்பதற்குப்‌ 
போதிய சான்றாகும்‌. வாழ்க்கையின்‌ இலக்கணம்‌ 
அக-இலக்கணம்‌, புற இலக்கணம்‌ என இருவகைப்‌ 
படும்‌. ஒருவனும்‌, ஒருத்தியும்‌ கூடி . வாழ்கின்ற 
வாழ்க்கையின்‌ விவரங்களை விரித்துக்‌ கூறுதல்‌ 
அகப்பொருள்‌ இலக்கணமாகும்‌. அஃதாவது, இன்‌ 
பப்‌ பகுதியே அகப்‌ பொருளாகும்‌. அறம்‌, பொருள்‌, 
வீடு என்னும்‌ மூன்று பேறுகளைப்‌ பற்றிய. செய்தி 
கக்‌ கூறும்‌ இலக்கணம்‌ புறப்பொருள்‌ இலக்கணம்‌ 
எனப்படும்‌. அஃதாவது, ஒருவன து வாழ்க்கையின்‌ 
இன்பப்‌ பகுதி நீங்கலாக உள்ள ஏனைய செய்திகள்‌ 
புறப்பொருள்‌ என்று தொல்லாசிரியரால்‌ கொள்ளப்‌ 
பட்டன. ஆகவே, பண்டைத்‌ தமிழர்‌ பாங்குற 
வகுத்த அகம்‌, புறம்‌ என்ற இரண்டனுள்‌ வடமொழி 
யாளர்‌ வகுத்துக்‌ கூறும்‌ பேறுகள்‌ நான்கும்‌ (அறம்‌, 
பொருள்‌, இன்பம்‌, வீடு) அடங்குதல்‌ காண்க. 


வாழ்க்கையின்‌ உயிர்‌ நாடி 


மனிதப்‌ பேறுகள்‌ நான்கனுள்‌ அகப்பொரு 
ளென்னும்‌ இன்பப்‌ பகுதியே வாழ்க்கையின்‌ உயிர்‌ 


அகப்பொருள்‌ 50 


நாடியாக விளங்குவது. மனிதன்‌ இன்பம்‌ பற்றியே 
பொருளைத்‌ தேடுகிறான்‌. பொருள்‌ கொண்டு அறஞ்‌ 
'செய்கிறான்‌.. இம்‌ முப்பேறுகளும்‌ செம்மையுறச்‌ 
செய்பவன்‌ நான்காம்‌ பேற்றை இயல்பாகவே 
அடைவான்‌. இதனாற்றான்‌ பண்டைத்‌ தமிழர்‌ 
அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ என்னும்‌ மூன்றையுமே 
வாழ்க்கையின்‌ உயிர்‌ நாடியாகக்‌ கொண்டு வாழ்ந்து 
வந்தனர்‌ என்பது சங்கப்‌ பழம்‌ பாடல்களால்‌ 
அறியக்‌ கிடக்கிறது. தொல்காப்பியர்க்கு முற்பட்ட 
தொல்லாசிரியர்கள்‌ வகுத்த அகம்‌, புறம்‌ என்னும்‌ 
இரண்டு பதிகுகளையும்‌ தழுவி, தம்‌ காலத்திய மாறு 
-தல்களையும்‌ உள்ளடக்கித்‌ தொல்காப்பியர்‌ எழுதி 
யுள்ள பொருள்‌ இலக்கணம்‌ ஒன்றே இன்றுள்ள 
சிறந்த ஆதார இலக்கண நூலாகும்‌. அதண்‌ 
இலக்கணமாகவும்‌ அகநானூறு, நற்றிணை, குறுந்‌ 
கததொகை, .ஐங்குறுருூறு முதலியவற்றையும்‌, திருக்‌ 
கோவையார்‌ முதலியவற்றையும்‌ இலக்கியமாகவும்‌ 
கொண்டு ஆராயின்‌, பழந்‌ தமிழ்ப்‌ பெருமக்கள்‌ 
பகுத்தறிவோடு அமைத்த அகப்‌ பொருளென்னும்‌ 
அழகிய இன்ப மாளிகையைக்‌ கண்டு களிக்கலாம்‌. 
இவற்றுடன்‌ சைவ சமய ஆசிரியர்கள்‌ பாடியருளிய 
திருமுறைகளையும்‌ ஆழ்வார்கள்‌ பாடியருளிய அருட்‌ 
பாடல்களையும்‌ பக்கத்தில்‌ வைத்து உணர்ச்சியோடு 
வடிக்கப்‌ படிக்க, அப்பக்த சிகாமணிகள்‌ அகம்‌ , 
பொருள்‌ இலக்கணத்தைத்‌ தமது பக்தி நெறிக்கே 
உயிர்‌ நாடியாகக்‌ கொண்டிருந்தனர்‌ என்பது 

இிதள்ளிதில்‌ உணரலாம்‌. ன 


அகப்பொருள்‌ இலக்கணம்‌ ப 
இவ்வகப்பொருள்‌ இலக்கணத்தை ஆராய்வ 
தால்‌ பண்டைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ மணம்‌ செய்து கொள்‌ ' 
ளும்‌ முறைமை, அவர்தம்‌ காதல்‌ வாழ்க்கை, தலை 
வன்‌ தலைவியரது இன்பத்திற்கு உதவும்‌ பாங்கன்‌ 
பாங்கியர்‌, களவுப்‌ புணர்ச்சியில்‌ தலைவியும்‌ தோழியும்‌ 
தலைவனைச்‌ சோதிக்கும்‌ முறைகள்‌, தனக்கு உண்டா 


00 இலக்கிய அமுதம்‌ 


கும்‌ பல இடுக்கண்களைப்‌ பொருட்படுத்தாமல்‌ த 
வியை அடைவதில்‌ தலைவன்‌ கொள்ளும்‌ முயற்சி, 
களவு, வெளிப்பட்டபின்‌ இரு திறத்துப்‌ பெற்றோரும்‌ 
நடந்துகொள்ளும்‌ முறைமை, பெற்றோர்‌. உடன்‌ 
படாதபோது தோழி தலைவியைத்‌ தலைவனோடு 
கூட்டியனுப்புதலும்‌ அங்ஙனம்‌ அனுப்பும்போது: 
அவள்‌ தலைவனிடம்‌ கூறும்‌ வாழ்க்கைக்கு இன்றிய 
மையாத உபதேசமும்‌, காதலர்க்குள்‌ ஏற்பட்ட 
களவைத்‌ தோழி தாய்மார்க்குக்‌ குறிப்பாக உணர்த்‌ 
தும்‌ திறமையையும்‌ இன்ன பிறவும்‌ நாம்‌ அறீந்து 
மகிழலாம்‌. | 


களவொழுக்கம்‌ 
. இனி இவை பற்றிய செய்தியைக்‌ காண்போம்‌: 


ஓர்‌ இளைஞன்‌ (தலைவன்‌) பூம்பொழில்‌ ஒன்றில்‌: 
தனித்துப்‌ பூக்‌ கொய்யும்‌ நங்கை (தலைவி) ஒருத்தி 
யைக்‌ காண்கிறான்‌. இருவரும்‌ ஒருவரை யொருவர்‌ 
தோக்குகின்றனர்‌. இருவர்‌ விழிகளும்‌ சந்திக்கின்‌ 
றன. இருவரும்‌ மாநி இதயம்‌ புகுகின்றனர்‌.. 
அவ்வமயம்‌ உள்ளத்துத்‌ தோன்றும்‌ இன்ப உணர்ச்‌ 
சியே' அவ்விருவர்‌ பிற்காலக்‌ காதல்‌ வாழ்க்கைக்கு. 
அடிப்படையாக அமைகின்றது. பார்வை ஒன்ற, 
உள்ளம்‌ ஒன்ற, உணர்ச்சி ஒன்ற அவ்விருவரும்‌ 
ஒருயிர்‌ ஈருடல்‌ ஆகின்றனர்‌. அவ்வின்பப்‌. பூங்கா 
வில்‌ உள்ள நறுமணமுள்ள மலர்களிளிடையே: 
நங்கை-நம்பி . ஆகிய இருவர்தம்‌ காதல்‌ அரும்பும்‌ 
போதாகி மலர்ந்து மணம்‌ வீசுகின்‌ றது. அம்மட்டோ!. 
தேனும்‌ பிவிற்றுகின்றது. காதல்‌ மணமும்‌ காதல. 
தேனும்‌ அப்‌ பூங்காவைப்‌ பொன்னுலகமாக்கு. 
கின்றன. அன்று முதல்‌ அவர்தம்‌ காதல்‌ வாழ்க்கை. 
களவிலேயே நடந்துவருகின்‌ றது. 
எனினும்‌ நீடித்த களவு வாழ்க்கைக்குத்‌ தோழி' 
யும்‌ தோழனும்‌ உதவி செய்யும்‌ பாத்திரங்களாக. 
அமைகின்றனர்‌. தோழி தலைவனது காதலைப்‌ பரி! 


௮கப்பொருள்‌ 01 


சோதிக்கும்‌ திறம்‌ மிக வியந்து பாராட்டத்தக்கது.. 
தலைவியைத்‌ தலைவன்‌ பெறமுடியாது என்பதற்குப்‌ 
பல நியாயங்களைத்‌ தோழி கூறுகிறாள்‌. அவளைத்‌. 
தான்‌ பெருவிடில்‌ மடல்‌ ஏறுவதாகத்‌ தலைவன்‌ சூள்‌ 
உரைக்கிறான்‌. இங்ஙனம்‌ பலவாறு முதற்கண்‌ 
அவனது உள்ள த்தைச்‌ சோதித்த தோழி, அவனோடு: 
தலைவியைக்‌ கூட்டுகிறாள்‌; அக்கட்டம்‌ நடைபெறும்‌: 
பொழுதே மீண்டும்‌ அவனைச்‌ சோதிக்கக்‌ கருதி, பக 
லில்‌ வருகின்றவனை இரவில்‌ வரும்படியும்‌, இரவில்‌: 
வருகின்றவனைப்‌ பகலில்‌ வருமாறும்‌ மாறி மாறி வரச்‌ 
செய்து அவனுக்குத்‌ துன்பத்தைத்‌ தருகின்றாள்‌. 
“தலைவி வீட்டில்‌ அடைக்கப்பட்டாள்‌; ஆதலின்‌ 
அவளைப்‌ பெற நள்ளிரவில்‌ வரக” என்பாள்‌. தலை- 
வனும்‌ அவள்‌ சொற்படி நடப்பான்‌. தோழி மீண்‌ 
டும்‌, “ நீ வரும்பொழுது நாய்‌ குரைக்கிறது; காவ 
லர்‌ திருடன்‌ என்றெண்ணித்‌ தேடுகின்றனர்‌. ஊர்‌ 
விழித்துக்‌ கொள்கிறது” என்றெல்லாம்‌ கூறி அவ 
னைத்‌ துன்புறுத்துகின்றாள்‌. தலைவன்‌ இத்துணைச்‌ 
சோ தனைகட்கும்‌ உட்பட்டு அவள்‌ சொற்படி நடந்து, 
தான்‌. தலைவிமீது கொண்ட களங்கமற்ற காதலின்‌ 
உறுதியை வெளிப்படுத்துகிறான்‌. 


அறத்தொடு நிற்றல்‌ 

களவுப்புணர்ச்சியால்‌ தலைவியின்‌ வேறுபாடு: 
கண்ட தாய்மார்‌ தோழியை வினவுவர்‌. தோழி 
களவை வெளிப்படக்‌ கூறாமற்‌ கூறும்‌ திறன்‌: 
அறிந்து வியற்கற்பாலது : (1) தலைவியும்‌ நாங்களும்‌. 
சுனையில்‌ நீராடுகையில்‌ தலைவி கால்‌ தவறிச்‌ சுனை 
யில்‌ வீழ்ந்துவிட்டாள்‌. நாங்கள்‌ அலறினோம்‌. அவ்‌ 
வமயம்‌ கட்டழகுள்ள இளைஞன்‌ ஒருவன்‌ .அங்குத்‌ 
தோன்றினான்‌; சரேலென நீரிற்‌ குதித்தான்‌; தலை: 
வியை அணைத்துக்‌ கொண்டு சுனையினின்றும்‌ 
வெளிப்‌ போந்தான்‌. தன்‌ உயிரைக்‌ காத்த அவ்‌. 
வண்ணல்பால்‌ தலைவி உள்ளம்‌ நெகிழ்ந்தாள்‌. 
(2) தலைவியும்‌ யாங்களும்‌ பூப்பறிக்குங்கால்‌ தலைவி! 


“03 இலக்கிய ௮ழுதம்‌ 


-விரும்பியதொரு பூவை நாங்கள்‌ பறிக்கக்‌ கூடவில்லை. 

தலைவி வாட்டமுற்றாள்‌. அப்பொழுது நம்பி ஒருவன்‌ 
தோன்‌ தி அம்மலரைப்‌ பறித்துத்‌ தலைவியின்‌ கையிற்‌ 
கொடுத்தான்‌. தலைவி அவன்பால்‌ நன்றியறிதல்‌ 
"உடையவள்‌ ஆயினாள்‌. (8) பண்டொரு நாள்‌ 
யாங்கள்‌ விளையாடிக்கொண்டிருந்த போது காட்‌ 
டானை ஒன்று மதங்கொண்டு எங்களை நோக்கி ஓடி 
-வந்தது. தலைவி அலறினாள்‌. அவளது மையுண்ட 
கண்களிலிருந்து நீர்‌ அருவிபோலப்‌ பெருகியது. அவ்‌ 
வமயம்‌ கையில்‌ வேலேந்திய இளைஞனொருவன்‌ 
அங்குத்‌ தோன்‌ நினான்‌; அச்சத்தால்‌ அலறிய தலைவி 
யைத்‌ தன்‌ இடக்கையால்‌ அணைத்து நின்று, வலக்‌ 
“கையால்‌ தாங்கிய வேலால்‌ யானையைக்‌ குத்தினான்‌; 
யானை பிளிறிக்கொண்டு ஓடியது. தன்‌ உயிரைக்‌ 
காத்த அத்தலைவன்பால்‌ தலைவியின்‌ உள்ளம்‌ ஈடு 
பட்டது. இங்ஙனம்‌ கூறுதல்‌ முறையே புனல்‌ தரு 
புணர்ச்சி, பூத்தருபுணர்ச்‌ சி, களிறுதருபுணர்ச்சி 
. எனப்படும்‌. இங்ஙனம்‌ தோழி கூறுதலை அறத்‌ 
“தொடு நிற்றல்‌ என்று இலக்கணம்‌ கூறும்‌. 


தான்‌ காதல்‌ கொண்ட காதலனுக்குத்‌ தன்னைத்‌ 
தன்‌ பெற்றோர்‌ தாராரெனத்‌ தெரிந்ததும்‌, தலைவி 
தலைவனுடன்‌ ஓடுதல்‌ உண்டு. இஃது “உடன்‌ 
போக்கு எனப்படும்‌. அவன்‌ அவளைத்‌ தன்‌ வீடு 
"கொண்டு சென்று மணம்‌ முடித்துக்கொள்ளலு 
முண்டு. போகும்‌ பொழுதே தலைவியைச்‌ சேர்ந்‌ 
தவர்‌ இடைமறித்துக்‌ கொண்டுசென்று தலைவி 
வீட்டில்‌ ' திருமணம்‌ நடத்தலுமுண்டு. சரியாகக்‌ 
கூறுமிடத்து, இவ்வுடன்போக்கிலிருந்தே கற்புத்‌ 
“தொடங்கி விடுகிறது. இதன்பின்‌ நிகழ்வதெல்லாம்‌ 
கற்பியற்‌ செயல்களெனப்படும்‌. கற்பு--ஒருவன்‌: 
ஆஒருத்தியோடு உள்ளம்‌ ஒன்ற வாழ்க்கை நடத்தல்‌. 


11. சேக்கிமூர்‌ பெருமான்‌ 


“சேக்கிமழூர்‌ உழைப்பு 


வால்மீகி முனிவர்‌ ' வடமொழியில்‌ இயற்றிய 
இராமாயண த்தைத்‌ துணையாகக்‌ கொண்டு கம்பர்‌ 
தமிழில்‌ இராமாவதாரம்‌ என்றும்‌ பெரு நூலைப்‌ பாடி 
னார்‌. இப்படியே வியாசர்‌ எழுதிய பாரதத்தைத்‌ 
துணையாகக்‌ கொண்டு வில்லிபுத்தூரர்‌ தமிழில்‌ 
பாரதம்‌ பாடினார்‌. ஆனால்‌ திருத்தொண்டர்‌ புராணம்‌ 
பாடிய சேக்கிழாருக்கு 9-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த 
சுந்தரர்‌, “தில்லைவாம்‌ அந்தணர்தம்‌ அடியார்க்கும்‌ 
அடியேன்‌” என்று தொடங்கிப்‌ பாடிய திருத்தொண்‌ 
, டத்தொகை என்னும்‌ நாயன்மார்‌ பெயர்ப்‌ பட்டிய 
லும்‌, கி. பி. 11-ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
நம்பியாண்டார்‌ நம்பி ஒவ்வொரு நாயனாருக்கும்‌ ஒரு 
செய்யுள்‌ வீதம்‌ பாடிய திருத்தொண்டர்‌ திருவந்‌ 
தாதியுமே சிறந்த மூலங்கள்‌ என்னலாம்‌. இவற்று 
டன்‌ நாயன்மார்‌ பாடிய திருமுறைகள்‌, பதினோொன்‌ 
இம்‌ அவருக்குத்‌ துணை செய்தன. ப 
நாயன்மார்‌ அறுபத்துமூவருள்‌, சேர சோழ 
- பாண்டியரும்‌, சிற்றரசரும்‌ சேனைத்‌ தலைவரும்‌ 
அமைச்சரும்‌ சிலராக இருந்தனர்‌. எனவே, 
பொறுப்புள்ள அவர்தம்‌ வரலாறுகள்‌ சரியான: 
முறையில்‌ தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை 
சேக்கிழாருக்கு ஏற்பட்டது. அதனால்‌ அவர்‌ அவவம்‌ 
மரபினரைக்‌ கேட்டுப்‌ பல விவரங்களைத்‌ தொகுத்‌ 
தார்‌. அப்பரும்‌ சம்பந்தரும்‌ சமண பெளத்த 
போராட்டங்களில்‌ ஈடுபட்டவர்‌. ஆதலால்‌, சமண 
- பெளத்த சமயக்‌ கொள்கைகளையும்‌ அச்சமயங்களின்‌ 
. வரலாறுகளையும்‌ சேக்கிழார்‌ அறியவேண்டியவரானார்‌. 
- எனவே, அவர்தம்‌ காலத்திலிருந்த சமண பெளத்த 
. நூல்களைக்‌ கற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. 


03 இலக்கிய அழுதம்‌ 


நாயன்மார்‌ வரலாறுகளில்‌ அவர்கள்‌ செய்த. 


தலயாத்திரை பற்றிய விவரங்களைக்‌ குறிக்க வேண்‌ 
டிய தேவை ஏற்பட்டது, அப்பர்‌, சம்பந்தர்‌, சுந்தரா 


என்பவர்‌ முறையாகச்‌ சென்ற தலங்களையும்‌ அங்குப்‌ : 


பாடிய பதிகங்களையும்‌ முறைப்படுத்த வேண்டிய 
வேலை சேக்கிழாரைச்‌ சார்ந்தது. இது மிகவும்‌ கடின: 
மான செயல்‌. சேக்கிழார்‌ ஒவ்வொரு பாடல்‌ பெற்ற 
தலத்தையும்‌ நேரில்‌ சென்று கண்டார்‌; தமிழகத்து 
ஆறுகளைப்‌ பார்த்தார்‌; இன்ன ற்றின்‌ வடகரை 
யில்‌ இன்னின்ன பெயருடைய கோவில்கள்‌ இருக்‌ 
கின்றன என்பதை அறிந்தார்‌; நாயன்மார்‌ வாழ்ந்து 
மறைந்த ஊர்களில்‌ உள்ள சிவன்‌ கோவில்களைப்‌ 


பார்வையிட்டார்‌; கோபரம்‌ உடைய கோவில்‌ இது, . 
வாயில்‌ மட்டும்‌ உடைய கோவில்‌ இது என்னும்‌. 


விவரத்தை அறிந்தார்‌; நாயன்மாரின்‌, செப்புத்திரு 


மேனிகளைப்‌ பார்வையிட்டார்‌; சைவத்‌ திருமுறை 


களைக்‌ கொண்டு சைவசித்தாந்த உண்மைக 

அறிந்தார்‌; இவை அனைத்திற்கும்‌ மேலாக, நாயன்‌ 
மார்‌ பற்றிய விவரங்களை அறிவிக்கும்‌ தம்‌ காலத்தி 
லிருந்த கல்வெட்டுக்களையும்‌, செப்புப்பட்டயங்களை 
யும்‌ நன்றாக ஆராய்ந்தார்‌. இத்துணை மூலங்களை 


யும்‌ கொண்டுதான்‌ திருத்தொண்டர்‌ புராணம்‌ என்‌: 
னும்‌ பெரிய புராணத்தைச்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌ ' 


பாடிமுடித்தார்‌. 


சேக்கிழார்‌ சைவ வேளாளர்‌ ; சென்ன யை. 


அடுத்த குன்றத்தூரில்‌ பிறந்து வளர்ந்தவர்‌; இரண்‌ 
டாம்‌ குலோத்துங்க சோழனிடம்‌ முதல்‌ அமைச்௪ 
ராக இருந்தவர்‌; அதனால்‌ சோழப்‌ பெருநாடு முழுவ 


தும்‌ சுற்றிப்‌ பார்க்கும்‌ வாய்ப்புப்‌ பெற்றவர்‌; அந்த. 


வாய்ப்பை நன்முறையில்‌ பயன்படுத்தியவர்‌. 
. தாமஸ்‌ கார்லைல்‌ என்னும்‌ பெரியார்‌ 'பிரெடரிக்‌ 
பெரியார்‌” வரலாற்றை ' எழுத இரண்டு முறை 


ஜெர்மன்‌ நாட்டுக்குச்‌ சென்று ஆராய்ச்சி செய்தார்‌ 


என்று அவர்‌ வரலாறு கூறுகிறது. சேக்கிழார்‌ 
பெருமானும்‌ இவ்வாறே நாயன்மார்‌ வரலாறுகளை 


சேக்கிழார்‌ பேருமான்‌ ட 65 


அநியத்தமிழகம்‌ முழுவதும்‌ கற்றி, அவர்தம்‌ வரலாறு 
களுக்குமிய சான்றுகளைத்‌ திரட்டினார்‌. எலும்பைப்‌ 
பெண்ணுக்குதல்‌, முதலை உண்ட பாலனை. அழைத்‌ 
தல்‌ போன்ற அற்புதச்‌ செய்திகள்‌ நீங்கலாக உள்ள 
பிற எல்லாச்‌ செய்திகளும்‌ தக்க சான்றுகள்‌ 
கொண்டே கூறப்பட்டுள்ளன என்று கூறலாம்‌. 


_ வரலாற்றுச்‌ இறப்பு 


கி, பி. 043-இல்‌ நரசிம்ம பல்லவனுக்கும்‌ 
இரண்டாம்‌ புலிசேேசிக்கும்‌ நடந்த வாதாபிப்‌ போர்‌ 
சேக்கிழாரால்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல்‌ 
 விக்கிரமாதித்தனுக்கும்‌ பாண்டியன்‌ நெடுமாறனுகி 
கும்‌ ரெநெல்வேலியில்‌ நடைபெற்ற போர்‌ தெளிவாக 
விளக்கப்பட்டுள்ளது. சேக்கிழார்‌ கொடுத்த வாதா 
பிப்‌ போர்‌ விவரங்ககாக்‌ கொண்டுதான்‌ சிறுத்‌ 
தொண்டர்‌ காலமும்‌, அவர்‌ காலத்தவரான அப்பர்‌ 
சம்பந்தர்‌ காலமும்‌ வரலாற்று ஆசிரியரால்‌ துணியப்‌ 
பட்டன. அப்பர்‌ காலத்தில்‌ வாழ்ந்த பல்லவன்‌ 
சமணத்திலிருந்து சைவனாக மாறிப்‌ பாடவிபுரத்‌ 
தில்‌ (பாதிரிப்‌ புலியூரில்‌) இருந்த சமணப்‌ பள்ளி 
களையும்‌ பாழிகளையும்‌ இடித்து, அச்சிதைவுகளைக்‌ 
“கொண்டு குணபர ஈசுவரம்‌ எடுத்தான்‌ என்று 
சேக்கிழார்‌ கூறியுள்ளார்‌. “குணபரன்‌' என்று 
விருதுப்‌ பெயரை உடையவன்‌ முதலாம்‌ மகேந்திர 
- வர்மன்‌ என்பவன்‌. அவன்‌ காலம்‌ கி. பி, 600-680 
எனவே, நரசிம்மவர்மன்‌ தந்தையான மகேந்திர 
வர்மன்‌ காலத்திலும்‌ அப்பர்‌ வாழ்ந்திருந்தார்‌ என்ற 
உண்மை இதனுல்‌ புலளுகிறது. 

மூர்த்தி நாயனார்‌ என்பவர்‌ சந்தனக்‌ கட்டை 
கஃ அரைத்து மதுரைச்‌ சிவன்‌ கோவிலுக்குச்‌ 
சந்தனம்‌ வழங்கி வந்தார்‌. அவர்‌ காலத்தில்‌ பாண்‌ 
ய நாரு வழருகக்‌ கருநாடன்‌ ஆட்சிக்குட்பட்டது. 
அப்புதிய மன்னன்‌ வேற்றுச்‌ சமயத்தவன்‌ ஆதலின்‌ 
சிவபூசைக்கு இடையூறு விளைத்தான்‌ என்று பெரிய 
.புராளாம்‌ பேசுகிறது. இங்ஙனம்‌ உண்டான இடை 


00 இலக்கிய ௮முதம்‌ 


யீடு * களப்பிரர்‌ இடையீடு * என்று வரலாறு குறிக்‌. 
கின்றது. கூற்றுவ நாயனார்‌ என்பவர்‌ சோழ. 
நாட்டைப்‌ பிடித்து ஆண்ட களப்பிரர்‌. பாண்டிய 
நாட்டைக்‌ களப்பிரர்‌ ஆண்டனர்‌ என்றும்‌. பிறகு 
கடுங்கோன்‌ என்பவன்‌ அவர்களை வென்று ஆட்சி 
செலுத்தினான்‌ என்று சின்னமனூர்ச்‌ செப்பேடு 
செப்புகின்றது. _ 
இங்ஙனம்‌ வரலாற்று விவரங்களைக்‌ காணப்‌ 
பெரிய புராணத்தில்‌ பேசப்படும்‌ நாயன்மார்‌ காலம்‌: 
ஏற்த்தாழக்‌ கி. பி. 800-860 என்று சொல்லலாம்‌. 
இப்பரந்துபட்ட கா ல.த் தி.ற்கு ள்‌ அறுபத்துமூவர்‌ 
வாழ்ந்து மறைந்தனர்‌, அதாவது, நாயன்மார்‌” 
அனைவரும்‌ பல்லவர்‌ காலத்தினர்‌. அவர்களைப்‌ 
பற்றிப்‌ புராணம்‌ பாடிய சேக்கிழார்‌ பிற்காலச்‌ சோழர்‌ 
காலத்தினர்‌ (கி.பி. 1195-1150). எனவே, சேக்கிழார்‌' 
இந்‌ நாயன்மார்க்குப்‌ பல நூற்றாண்டுகள்‌ பிற்பட. 
வந்தவராவர்‌. அப்படி இருந்தும்‌, வரலாற்றுக்‌. 
காலத்திற்குப்‌ பழுது உண்டாகாதபடி சேக்கிழார்‌ 
பாடியிருத்தல்‌ அவரது ஆராய்ச்சித்‌ திறனையும்‌. 
பொறுப்புணர்ச்சியையும்‌ நன்கு விளக்‌ தவதாகும்‌.. 


பெருங்காவியம்‌ 


பெரிய புராணச்‌ செய்திகளைச்‌ சேர்க்க இவவாறு: 
அரும்பாடு பட்ட சேக்கிழார்‌, அச்செய்திகளை முறைப்‌: 
படுத்தி, ஒரு பெருங்‌ காவியமாகப்‌ பாடி முடித்தது. 
அவரது இணையற்ற புலமைக்குச்‌ சிறந்த சான்றாகும்‌.. 
சேக்கிழார்‌ இந்நூலுள்‌ சுந்தரர்‌ வரலாற்றை நூலின்‌: 
முதல்‌--இடை--கடைகளில்‌ வைத்தும்‌ சுந்தரரர்ல்‌ 
குறிக்கப்‌ பெற்ற நாயன்மார்‌ வரலாறுகள்‌ இடை. 
- யிடையே வைத்தும்‌ சென்றதை நோக்க, காவியத்‌. 
தலைவர்‌ சுந்தரர்‌ என்பது தெளிவாகப்‌ புலனாகும்‌. 
சுந்தரரது திருத்தொண்டத்‌ தொகை பிறந்ததும்‌: 
பரவையார்‌ காதல்‌ மணம்‌ நிகழ்ந்ததும்‌ ஆகிய 
திருவாரூரே நகரமாகக்‌ கொள்ளப்பட்டு நகரச்‌ 
சிறப்பும்‌, அந்நகரைத்‌ தன்‌ அகத்தே கொண்டதால்‌: 


சேக்கிழார்‌ பெருமான்‌ இ 


சோணுட்டுச்‌ சிறப்பும்‌ காவிய முறைக்கேற்ப ஆசிரிய : 
ராற்‌ கூறப்பட்டன. சேக்கிழார்‌, திருத்தொண்டத்‌ : 
தொகைப்‌ பாடல்கள்‌ 11-ஜஐயும்‌ 11 சருக்கங்களா!க்‌.. 
கொண்டார்‌. 


.... ஓவ்வொரு சருக்க முடிவிலும்‌ சுந்தரரைப்பற்றிப்‌ 

பாடிச்செல்வது, பெரிய புராணம்‌ ஒரு தொடர்‌ நிலைச்‌ 
செய்யுள்‌ என்பதை வற்புறுத்துவதற்கே என்பது 
தெளிவாகும்‌. சுந்தரர்‌ கதை திருமலை (கயிலாய) 
சருக்கத்தில்‌ தோன்றி வெள்ளாளைச்‌ சருக்கத்தில்‌ 
முடிவதும்‌ பெரியபுராணம்‌ சுந்தரர்‌ பற்றிய காவியமே 
என்பதை வலியுறுத்துவதாகும்‌. பெருங்‌ காவியத்து 
இலக்கணங்களான நாற்பொருள்‌ கூறல்‌ முதலியன 
இதன்கண்‌ நன்முறையில்‌ அமைந்துள்ளன என்‌ 
பது கற்றவர்‌ அறிந்ததே. இதனை ஒவ்வொன்றுகக்‌ . 
கூறின்‌ விரியும்‌. 


பெரும்‌ புலமை 


பெருங்‌ காவிய நிலைக்கு ஒத்து விளங்கும்‌ பெரிய: 
புராணத்தைச்‌ செய்த ஆசிரியர்‌ சேசக்கிழார்‌ 
பெருமான்‌, தமக்கு முற்பட்ட எட்டுத்தொகை, 
பத்துப்பாட்டு, திருக்குறள்‌, சிலப்பதிகாரம்‌, ம56 
மேகலை, சிந்தாமணி என்னும்‌ பழைய இலக்கியங்‌ 
களைப்‌ பழுதறப்‌ படித்த பெரும்புலவர்‌ என்பது 
அவரது காவியத்தால்‌ அறிய முடிகிறது. 


சேக்கிழார்‌ முதல்‌ ஏழு திருமுறைகளையும்‌ அழுத்‌ 
தந்திருத்தமாகப்‌ படித்து இன்பப்பட்டவர்‌ என்பது 
அவர்‌ கூறியுள்ள மூவர்‌ புராணங்களிலிருந்து நன்‌ 
குணரலாம்‌. சேக்கிழார்‌ அத்‌ திருப்பதிகங்களைத்‌ 
தம்‌ புராணத்தில்‌ கையாண்டுள்ள சில முறைகளைக்‌ 
காண்போம்‌: (1) பல இடங்களில்‌ பதிக முதற்‌. 
குறிப்பே தரப்பட்டுள்ள து, 


இத்தாரணி முதலாம்‌ உல கெல்லாம்‌ உய எடுத்தார்‌'”' 


06 இலக்கயெ ௮ழுதம்‌ 


(2) சில இடங்களில்‌ பதிக த்தின்‌ முதலும்‌ இறுதி 
யும்‌ குறிக்கப்பட்டிருக்கும்‌. 
(8) நாயன்மார்‌ பதிகச்‌ செய்யுளே புராணச்‌ 
செய்யுளில்‌ அமைக்கப்பட்டுள்ளது. 
। செய்யமா மணிஓணஸிசூழ்‌ திருமுன் றின்‌ 
முன்தேவா .ரியன்‌ சார்நீது, 
: கொய்யுலா மலர்ச்சோலைக்‌ குயில்கூவ 
மயில்‌ஆலும்‌ ஆரூ ராரைக்‌ ப 
கையினால்‌ தொழாதொழிந்து கனியிருக்கக்‌ 
காய்கவர்ந்த கள்வ னேன்‌'என்‌ 
ஹெய்தரிய கையறவால்‌ திருப்பதிகம்‌ 
அுநன்செய்தங்‌ கிருந்தார்‌ அன்றே. 


(4) (௮) பதிகத்தின்‌ கருத்துப்‌ பல பாக்களுள்‌ 
விளக்கப்பட்டிருக்கும்‌. சம்பந்தர்‌ “3தாடுடைய” 
என்று தொடங்கிப்‌. பாடிய முதற்‌ பதிகத்தின்‌ கருத்‌ 
“தைச்‌ சேக்கிழார்‌ பல பாக்களில்‌ விளக்கிக்‌ கூறியுள்‌ 
ளார்‌. 


(அ) தாம்‌ இருந்த மடத்திற்குச்‌ சமணர்‌ 
வைத்த தீயைச்‌ சம்பந்தர்‌ “பையவே சென்று பாண்‌ 
ஆயற்காக' என்று ஏவியபொழுது “பையவே” என்று 
* குறித்தமைக்குச்‌ சேக்கிழார்‌ காரணங்‌ காட்டல்‌ படித்‌ 
, தின்புறத்தக்கது: 
“பரண்டியமா தேவியார்‌ தமறு பொற்பில்‌ 
பயிலுநெடு மங்கலநாண்‌ பாது காத்தும்‌ 
ஆண்டகையார்‌ குலச்சிலறயார்‌ அன்பினாலும்‌ 
அரசன்பால்‌ அபராத முறுத லாலும்‌ 
மீண்டுசிவ நெறியடையும்‌ விதியி னாலும்‌ 
வெண்ணீறு அவெப்பகலப்‌ புகலி வேந்தர்‌. 
இண்டியிடப்‌ பேறுடையன்‌ ஆத லாலும்‌ 
தீப்பிணியைப்‌ பையவே செல்க' என்றுர்‌.”' 


(9) (௮) சேக்கிழார்‌, நாயன்மார்‌ பதிகவகைகளை 
அப்படியே தம்‌ பாக்களில்‌ வைத்துப்‌ பாடியுள்ளார்‌. 


சேக்கிழார்‌ பெருமான்‌ 69 


(ஆ) சம்பந்தர்‌ அப்பரை முதன்‌ முதல்‌ சீர்காழி 
யிற்‌ சந்தித்துத்‌ தங்கியிருந்த பொழுது பலவகைப்‌ 
பதிகங்கள்‌ பாடினார்‌ என்று சேக்கிழார்‌ கூறியுள்ளார்‌. 

(0) நாயன்மார்‌ பதிகச்‌ சந்தத்திலேயே அப்பதி 
கங்களைக்‌ குறிக்கும்‌ இடங்களில்‌ சேக்கிழார்‌ பாக்‌ 
களும்‌ அமைந்திருத்தல்‌ இன்பமூட்டுவதாகும்‌. 


(௮) பித்தா பிறைசூடீ'என்ற பதிகத்தைச்‌ 
சுந்தரர்‌ பாடினார்‌ என்பதைக்கூறும்‌ பெரிய புராணச்‌ 
செய்யுட்கள்‌ இந்தளப்‌ பண்ணில்‌ அமைந்திருத்தல்‌ 
படித்து இன்புறத்தக்கது. 

(ஆ) அப்பர்‌ திருவையாற்றைத்‌ தரிசிக்கையில்‌ 
பாடிய “மாதர்‌ பிறைக்‌ கண்ணியானை” என்ற திருப்‌ 
பதிகத்தைக்‌ குறிக்கையில்‌, சேக்கிழார்‌ அத சந்தத்‌ 
தில்‌ செய்யுள்‌ செய்திருத்தல்‌ படித்துச்‌ சுவைக்கத்‌ 
தக்கது, . 

(17) நாயன்மார்‌ பாடலைக்‌ கவி கூற்றாக அங்‌ 
கங்கே அமைக்கும்‌ வன்மையும்‌ சேக்கிழார்க்கு, 
உண்டு. 


(8) சேக்கிழார்‌ சில இடங்களில்‌ தேவாரப்‌ பதி 


கங்களின்‌ உட்குறிப்பை எடுத்துக்‌ காட்டுவார்‌: 


சேக்கிழார்‌ சைவத்திருழுறைகளில்‌ புலமை 
பெற்று விளங்கினாற்‌ போலவே இசைக்கலை, நடனக்‌ 
கலை, வான நூற்கலை, மருத்துவக்கலை முதலிய பல 
கலைகளிலும்‌ சிறந்த புலமை சான்றவர்‌ என்பது 
பெரிய புராணத்தால்‌ தெரிகின்றது. 


(1) இறைவனால்‌ தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட 
சுந்தரர்‌ முதன்‌ முதல்‌ திருவெண்ணெய்‌ நல்லூர்க்‌ 
கோவிலில்‌ பாடிய பித்தா பிறைசூடீ' என்று 
தொடங்கும்‌ பதிகத்தை “இந்தளம்‌” என்ற பண்ணில்‌ 
பாடினார்‌ என்பதைக்‌ கூறும்‌ இடத்து, சேக்கிழார்‌ 
விளக்கும்‌ பண்வகை முதலியன இசைப்புலமை : 
உடையவரே நன்குணர்ந்து இன்புறக்கூடும்‌. 

௦ | 


70 -.இலக்்‌இய ' அமுதம்‌. 


1 மூறையால்வரு மதுரத்துடன்‌ மொழிஇந்தள 
முதலின்‌ 
- குறையாதிலை மும்மைப்படி கூடுங்கிழ மையினால்‌; 
நிறைபாணியின்‌ இசைகோள்புணர்‌ நீடும்புகழ்‌. 
வகையால்‌ 
இறையான்மகிழ்‌ இசைபாடினன்‌ எல்லாம்‌ நிகர்‌ 
இல்லான்‌.” 
(3) ஆனாயர்‌ புராணத்தில்‌ புல்லாங்குழலைத்‌ 
தேர்ந்தெடுத்துச்‌ செய்யும்‌ முறை, அக்‌ குழல்‌ 
வைத்து ஆனாயர்‌ பாடியமுறை, அக்குழல்‌ இசை 
யால்‌ உலகத்து உயிர்கள்‌ அடைந்த இன்பம்‌ என்ப 
வற்றை மிக்க விளக்கமாகக்‌ கூறியுள்ளதை தோக்க, 
சேக்கிழார்‌ இத்துறையிற்‌ பண்பட்ட புலமையுடை 
யார்‌ என்பதை நன்குணரலாம்‌. சேக்கிழார்‌ நடனக்‌ 
கலை நுட்பத்தையும்‌ நன்கறிந்தவர்‌ என்பது அப்பர்‌ 
புராணச்‌ செய்யுட்களால்‌ அறியலாம்‌. 
 குற்பகப்பூநீ தளிரடிபோய்கீ காமருசா ிதக்பொப்று 
வூற்பலமென்‌ முகிழ்விரல்வட உண்யோரடுங்‌ 
கைபெயரம்‌ 
பொஜற்புறுமக்‌ கையின்வழுி பொருகயற்கண்‌ 
புடைபெயர 
அற்புதப்பொற்‌ கொடிநுடங்க யாடுவிபா 
லர௫ுவார்‌.”” 
வானநூற்கலை 
சம்பந்தர்‌ திருவலஞ்சுழியில்‌ தங்கியிருந்த 
பொழுது இள வேனில்‌ முதுவேனில்‌ ஆயிற்று என்‌ 
பதைச்‌ சேக்கிழார்‌ கூறல்‌ நோக்கத்தக்கது. அது, 
“சூரியன்‌ மிதுனராசியிற்‌ சேர்ந்ததால்‌, வெங்கதிர்‌ 
பரப்பினர்‌; அதனால்‌ முதுவேணிற்‌ காலம்‌ தொடக்க 
மாயிற்று” என்பது. மிதுனம்‌ இரட்டை யாதலின்‌ 
சேக்கிழார்‌ அதனைத்‌ 'துணைப்புணர்‌ஓரை” என்று 
குறித்தது, அவரது வான நூற்‌ புலமையை நன்சூ 
உணர்த்துகிறது. இங்ஙனமே சேக்கிழார்‌ கார்காலம்‌, 
'பனிக்காலம்‌, இளவேனிற்‌ காலம்‌ முதலியனபற்றிக்‌ 
அறும்‌ இடங்களில்‌ எல்லாம்‌ அவரது வானநூற்‌ 
புலமை நன்கு விளங்கக்‌ காணலாம்‌. 


சேக்கிழார்‌ பெருமான்‌ 11. 


மருத்துவக்கலை 


சேக்கிழார்‌, தாம்‌ பாடிய புராணத்தில்‌ (1) சூலை 
தோய்‌, (2) கண்ணோய்‌, (8) பாம்புக்கடி, (4) முயல 
கன்‌ என்ற நோய்‌, (5) பனிநோய்‌, 6) வெப்பு நோய்‌ 
என்பவற்றத்‌ தெளிவாக விளக்கிக்‌ கூறியுள்ளார்‌. 
அவர்‌ கூறியன மருத்துவ நூல்களில்‌ கூறப்பட்ட 
உண்மைகளேயாம்‌ என்பதை மருத்துவ நூல்கள்‌ 
நன்கு விளக்குகின்றன. 


ஐந்திணை வளம்‌ 


ஆதஜனூர்ச்‌ சேரி வருணனை, நுழைப்பாடி 
வருணனை, வேடர்சேரி வருணனை என்பன 
படிக்கப்‌ படிக்க இன்பம்‌ தருபஷைவை. திருக்‌ 
குறிப்புத்‌ தொண்டர்‌ புராணத்தில்‌ தொண்டை 
மண்டல நிலப்‌ பிரிவுகள்‌, திண மயக்கம்‌ முதலிய 
செய்திகள்‌ விளக்கப்பட்டுள்ளன. நெய்தலும்‌ குறிஞ்‌ 
சியும்‌ மயங்குதல்‌, மருதமும்‌ குறிஞ்சியும்‌ மயங்குதல்‌, 
முல்லையும்‌ குறிஞ்சியும்‌ மயங்குதல்‌, முல்லையும்‌ மருத 
மும்‌, மயங்குதல்‌, நெய்தலும்‌ மருதமும்‌ மயங்குதல்‌-- 
இங்ஙனம்‌ குறிப்பிட்ட ஒரு முறையை வைத்துக்‌ 
கொண்டு இவ்வளவு தெளிவாகவும்‌ அழகாகவும்‌ 
.நானிலத்தியலபும்‌ ஐந்திணை இயல்பும்‌ திணைமயக்க 
மும்‌ வேறு தமிழ்க்‌ காவியங்களில்‌ காணல்‌ 
அரிதாகும்‌. இவ்வருமைப்‌ பாட்டை, 

்‌* திருத்த்தொண்டை நன்னாட்டு நானணிலத்தைம்‌ 
திணாவளனமும்‌ தெரித்துக்‌ காட்ட 

மருத்தொண்டை ஆய்ச்சியர்ரூழ்‌ ருனண்றைநகர்‌ 

- நகூலகவியே வல்லான்‌ அல்லால்‌ ப 

சருத்தெரண்டர்‌ ாம்போல்வார்‌ என்வாறு 

தெரித்துரைப்பார்‌!”' 

என்று சிவஞான முனிவரே பாராட்டுவரராயின்‌, 
“சேக்கிழார்‌ பெருமானது செய்யுட்சிறப்பும்‌ நிறைந்த 
புலமையும்‌ சிறுவனுகிய நான்‌ எங்ஙனம்‌ எடுத்‌. 
துரைக்க வல்லேன்‌? 


12. சோழூர்‌ வரலாறு 


முன்னுரை 


இந்தியாவின்‌ தென்கோடிப்‌ பகுதி பண்டைக்‌: 
காஈ.த்மில்‌ தமிழகம்‌ எனப்‌ பெயர்பெற்றது. தமிழு 
கத்தில்‌ சேரநாடு, சோழநாடு, பாண்டியநாடு என: 
மூன்று நாடுகள்‌ வரலாற்றுக்கு. முற்பட்ட காலத்தி! 
லிருந்தே ஏற்பட்டிருந்தன. இன்றைய திருவாங்‌: 
கூர்‌--கொச்சி நாடுகளும்‌ மலையாள மாவட்டமும்‌: 
சேரநாடு எனப்பெயர்‌ பெற்றது. தஞ்சை, திருச்சி: 
மாவட்டங்களைக்‌ கொண்ட நிலப்பகுதி சோழநாடு 
எனப்பெயர்‌ தாங்கியது. மதுரை, இராமநாதபுரம்‌, 
திருநெல்வேலி மாவட்டங்கள்‌ சேர்ந்த நிலப்பகுதி: 
பாண்டியநாடு என வழங்கியது. சேலம்‌, கோயம்புத்‌. 
தூர்‌, நீலகிரி மாவட்டங்கள்‌ கொங்குநாடு எனப்‌ 
பெயர்‌ . பெற்றது. திருக்கோவலூரும்‌ அதனைச்‌: 
சேர்ந்த நடுநாட்டுப்‌ பகுதியும்‌ மலையமான்நாடு என 
வும்‌, அதற்கு வடபால்‌ அமைந்த பெருநிலப்‌ பகுதி: 
(நெல்லூர்‌ வரையில்‌) தொண்டைதாடு எனவும்‌. 
பெயர்‌ பெற்றிருந்தன. ப 

தமிழகம்‌ இங்ஙனம்‌ பல பிரிவுகளாகப்‌ பிரிந்‌. 
திருந்த போதிலும்‌ சேர, சோழ, பாண்டிய நாடுகளில்‌: 
தான்‌ முடிமன்னர்‌ மூவர்‌ இருந்து வந்தனர்‌. பிற 
நாடுகளில்‌ சிற்றரசர்களே இருந்து ஆட்சி புரிந்‌. 
தனர்‌. சிற்றரசர்‌ ஆட்சி புரிந்த நாடுகள்‌ சில காலங்‌. 
களில்‌ பேரரசர்‌ ஆட்சிக்கு உட்பட்டு: இருந்தன; . 
கொங்கு நாடு சிலகாலங்களில்‌ சேரர்‌ கைப்பட்டிருந் 
தது; சில காலங்களில்‌ சோழர்‌ கைப்பட்டிருந்தது. 
அவ்வாறே மலையமான்‌ நாடும்‌ தொண்டைநாடும்‌ சில 





* இது மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கப்‌ பொன்விழா மலரில்‌ வெளி: 
வந்தது. 


சோழர்‌ வரலாறு 14 


காலங்களில்‌ சோழர்‌ கைப்பட்டிருந்தன; சில காலங்‌ 
களில்‌ பாண்டியர்‌ கைப்பட்டிரு ந்தமையுமுண்டு. 


- சோழூர்‌ வரலாற்றில்‌ மூன்று காலங்கள்‌ 


சோழரைச்‌ (1) சங்ககாலச்‌ சோழர்‌ (கி. மூ.-- 
கி, பி, 809), (2) இடைக்காலச்‌ சோழர்‌ (கி. பி, 
.200--900), (8) பிற்காலச்‌ சோழர்‌ (கி. பி. 900-1800) 
என மூன்று காலத்தவராகப்‌ பிரிக்கலாம்‌. 


சங்க காலச்‌ சோழர்‌ 


சங்க காலச்‌ சோழர்க்குரிய பெயர்களுள்‌ கிள்ளி, 
“வளவன்‌ என்பன சிறந்தவை, *கிள்‌' என்பது 
தோண்டு, வெட்டு என்னும்‌ பல பொருள்களைக்‌ 
குறிக்கும்‌. நிலத்தைத்‌ தோண்டி வளம்‌ செய்பவண்‌ 
என்னும்‌ பொருளில்‌ “கிள்ளி' என்பது வந்திருக்க 
லாம்‌ என்பது ஆராச்சியாளர்‌ கருத்து. வளமுடைய 
- நாட்டவன்‌ வளவன்‌” எனப்‌ பெயர்‌ பெறுதலும்‌ 
உண்டு. சோழரது அரச இலச்சினை புலி. கீழ்வரும்‌ 
“மன்னர்‌ சங்க காலச்‌ சோழர்‌ ஆவர்‌:-- (1) சிபி, (3) 
முசுகுந்தன்‌, (8) காந்தன்‌, (4) தூங்கெழில்‌ எறிந்த 
தொடித்தோட்‌ செம்பியன்‌, (5) செருப்பாழி எறிந்த 
இளஞ்சேட்சென்னி, (6) மனுநீதிச்‌ சோழன்‌, (1) 
முதற்‌ கரிகாலன்‌, (8) இரண்டாம்‌ கரிகாலன்‌, 
(இமையம்வரை சென்‌ றவன்‌ ) (9) நலங்கிள்ளி,நெடுங்‌ 
கிள்ளி, மாவளத்தான்‌, (10) வளவன்‌, (11) பெருநற்‌ 
கிள்ளி, (12) கோப்பெருஞ்சோழன்‌, (18) வேறு 
'சோழ மரபினர்‌ சிலர்‌, (14) நெடுமுடிக்கிள்ளி, இளங்‌ 
கிள்ளி முதலியோர்‌. 


| இவருள்‌ போரிலும்‌ கொடைத்திறத்திலும்‌ 
முத்தமிழ்‌ வாணரைப்‌ போற்றுவதிலும்‌ தலைசிறந்த 
வன்‌ இரண்டாம்‌ கரிகாலன்‌. இவன்‌ காலத்தில்‌ 
வடபெண்ணையாறு வரை சோழப்‌ பேரரசாக பரவி 
இருந்தது. தெற்கே இலங்கை முடிய இவனது 
“செல்வாக்குப்‌ பெருகி இருந்தது. இவன்‌ இமயம்‌ 


14 இலக்கிய அமுதம்‌ 


வரை படையெடுத்து மீண்டான்‌. வட இத்‌;.தியாவில்‌ 
"இருந்த வச்சிரநாட்டு வேந்தன்‌, அவந்தி தாட்டு 
அரசன்‌, மகதநாட்டு மன்னன்‌ என்பவர்‌ இவனை 
நண்பனாகக்‌ கொண்டனர்‌, இவன்‌ இமயத்தில்‌. 
புலிக்கொடி பொறித்தான்‌. “இவனது காலத்தில்‌ 
.காவிரிப்பூம்பட்டினம்‌ சோழநாட்டுத்‌ துறைமுக தர 
மாக விளக்கமுற்றிருந்தது. அத்துறைமுகத்தில்‌ 
அயல்‌ நாட்டுக்‌ கப்பல்கள்‌ வந்து பண் டங்களை 
இறக்கியும்‌, தமிழ்நாட்டுப்‌ பண்டங்களை ஏற்றியும்‌: 
சென்றன. துறைமுகத்தில்‌ சுங்கச்‌ சாவடி இருந்‌ 
தது. மலைநாட்டு மிளகும்‌ பொன்னும்‌ தென்‌ கடலில்‌. 
பிறந்த முத்தும்‌, கீழ்க்கடலில்‌ பிறந்த பவளமும்‌,. 
காழக (பர்மா) நாட்டுப்‌ பொருள்களும்‌, சீனம்‌ 
முதலிய இடங்களிலிருந்து வந்த பனிநீர்‌ முதலியன" 
வும்‌, இலங்கைப்‌ பொருள்‌ களும்‌,மேனாட்டு இயந்திரப்‌ 
பொறிகள்‌, மது முதலியனவும்‌ சோழநாட்டு, இறக்கு 
மதிப்‌ பொருள்களாக வந்து குவிந்தன. பல: 
நாடுகளிலிருந்து வந்த பல்‌ வேறு மொழிகளைப்‌ 
பேசும்‌ வணிகர்‌ காவிரிப்பூம்பட்டினத்தில்‌ குடியேறி. 
_யிருந்தனர்‌. 
ப சங்க காலச்‌ சோழருள்‌ கரிகாலன்‌ சிறந்திருந்த. 
காரணத்தால்‌ அவனைப்‌ பின்வந்த சோழரும்‌ 


புலவரும்‌ பலபடப்‌ பாராட்டினர்‌. 


இடைக்காலச்‌ சோழுூர்‌ (௫, பி, 800-900) 
ஏறத்தாழக்‌ கி. பி. 800-க்குப்‌ பிறகு தொண்டை. 
நாடு பல்லவர்‌ என்ற புதியவர்‌ ஆட்சிக்கு உட்பட. 
“டது. அவர்களாலும்‌ அவர்க்கு முன்னோடிகளாக 
வந்த களப்பிரராலும்‌ சோழர்‌ ஆட்சி எல்லையில்‌ 
சுருங்கியது. கி.பி. 900 முதல்‌ கி. பி.600 வரை : 
கோச்செங்கணான்‌, புகழ்ச்‌ சோழர்‌ போன்ற அரசர்‌ 
இருத்து பகைவரை ஓரளவு வென்றனர்‌. கோச்‌: 
செங்களுன்‌ கி. பி. 5-ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதி: 
யில்‌ வாழ்ந்த சோழப்‌ பேரரசனாவான்‌. அவன்‌ காலத்‌. 
தில்‌ சைவசமயம்‌ சமண பெளத்த சமயங்களால்‌.. 


சோழர்‌ வரலாறு (ப 


வலிகுன்றத்‌ தொடங்கியது. அதனால்‌ அப்பெரு 
மகன்‌ சைவத்தை வளர்க்கப்‌ பல, சிவன்‌ கோவில்கள்‌ 
கட்டினான்‌; வைணவரையும்‌ ஆதரித்தான்‌ ; இவ்வறி 
வுடைய செயலால்‌ சைவசமய குரவராலும்‌, திரு 
மங்கையாழ்வாராலும்‌ பாராட்டப்‌ பெற்றான்‌. அவனுக. 
குப்‌ பின்‌ வந்த சோழர்கள்‌ கும்பகோணத்தை 
அடுத்த பழையாறையைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு. 
மிகச்‌ சிறிய நிலப்பகுதியை ஆண்டு வந்தனர்‌. அவ 
ருள்‌ மங்கையர்க்கரசியார்‌ தந்தை, தமையன்‌, சூநு. 
தரர்‌ காலத்தில்‌ பாண்டியன்‌ மருமகனான சோழன்‌ 
என்பவர்‌ குறிக்கத்தக்கவர்‌. 

ஒரு சமயம்‌ பல்லவர்க்கும்‌ பிறிதொரு சமயம்‌ பாண்‌ 
டியர்க்கும்‌ அடங்கி வாழ்ந்து வந்த இடைக்காலச்‌ 
சோழர்கள்‌, தங்கள்‌ அரச செல்வாக்குச்‌ சுருங்கிய 
போதிலும்‌, சைவ சமயப்பற்றுச்‌ சுருங்காது வாழ்ந்து" 
வந்தமை/கு நிப்பிடத்தக்கது. அக்காலத்தில்‌ சைவத்‌ 
திற்குச்‌ சமணராலும்‌ பெளத்தராலும்‌ ஏற்பட்ட துன 
பங்களை நீக்கிச்‌ சைவத்தைப்‌ பாதுகாத்த பெருமை 
சோழர்க்கே உரியது. 


பிற்காலச்‌ சோமூர்‌ (௫. பி, 900--1309) 


கும்பகோணத்தை அடுத் த திருப்புறம்பியம்‌ 
என்னுமிடத்தில்‌ கி. பி, 9-ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்‌. 
பாதியில்‌ பல்லவர்க்கும்‌ பாண்டியர்க்கும்‌ கடும்போர்‌ 
நடந்தது, அப்போரில்‌ ஆதித்த சோழன்‌ என்‌:பவன்‌' 
பல்லவர்‌ சார்பில்‌ நின்று பாண்டியனை முறியடித்தான்‌. 
அந்த ஆதித்தனே பின்பு பல்லவளையும்‌ வென்று, 
சங்ககாலக்‌ கரிகாலனைப்‌ போல, வடபெண்ணையாறு 
வரை சோழப்‌ பேரரசை ஏற்படுத்தினான்‌. இவன்‌ மர 
பினர்‌ பலர்‌ சோழப்‌ பெருநாட்டை ஆண்டனர்‌. 


இச்சோழப்‌ பேரரசருள்‌ முதல்‌ இராசராசனே 
சிறந்த அரசியல்‌ பேரறிஞன்‌. சோழப்‌ பேரரசை 
நன்கு அமைத்து நிலைபெறச்‌ செய்த பெருமை 
இவனையே சாரும்‌. இவன்‌ உண்‌ டாக்கிய பேரரசு 


76 இலக்கிய அமுதம்‌ 


ஏறக்குறைய இரண்டு நூற்றாண்டுகள்‌ நிலையுற்று 
இருந்தது. இவனது ஆட்சிச்‌ செல்வாக்கு வடக்கே 
துங்கபத்திரைவரை பரவி இருந்தது. இவன்‌ சிறந்த 
கடற்படையைக்‌ கொண்டு இலங்கையையும்‌ மாலத்‌ 
தீவுகளையும்‌ அடிப்படுத்தினன்‌. இவனது தரைப்‌ 
படை தென்னிந்தியாவில்‌ இணையற்றது. கீழைச்‌ 
சாளுக்கியருடன்‌ மணவுறவு கொண்டு, மேலைச்‌ 
சாளுக்கியரின்‌ வலிமையை ஒடுக்கிய பெருவீரன்‌ 
இராசராசன்‌. இவனது ஆட்சியில்‌ ஓவியம்‌, சிற்பம்‌, 
நாடகம்‌, நடனம்‌, இசை, இலக்கியம்‌ இன்ன பிறவும்‌ 
நன்கு வளர்க்கப்பட்டன. இவன்‌ காலத்திற்றான்‌ 
சைவத்‌ திருமுறைகள்‌. நாடெங்கும்‌ பரவின; சைவ 
சமய வெள்ளம்‌ நாடெங்கும்‌ பரந்து, மக்கள்‌ உள்ளத்‌ 
தைக்‌ கொள்ளை கொண்டது. சோழப்‌ பேரரசை 
உண்டாக்கப்‌ பெரும்படை திரட்டியவன்‌ இராச 
ராசனே ஆவன்‌ ; அப்படை இவன்‌ நினை த்தன 
யாவும்‌ தடையின்றிச்‌ செய்து வந்தது பாராட்டற்‌ 
பாலது. அரசியல்‌ அமைப்பைத்‌ திறம்‌ பெற அமைத்‌ 
தவனும்‌ இராசராசனே ஆவன்‌. நாகரிகம்‌ மிகுந்த 
இக்கால அரசியல்‌ அமைப்பிற்கும்‌ இராசராசன்‌ அர 
சியல்‌ அமைப்பிற்கும்‌ எள்ளளவும்‌ வேறுபாடுஇல்லை. 
இராசராசனுக்கு முன்பு இராட்டிரகூடர்‌ படையெடுப்‌ 
பால்‌ துன்புற்ற சோழநாடு, இராசராசன்‌ காலத்தில்‌ 
கிருஷ்ணையாறுவரை பரவியது-மேற்கே அரபிக்கடல்‌ 
வரை பரவியது--தெற்கே இலங்கை வரை பரவியது. 
எனின்‌, இராசராசன்‌ போர்த்திறகனை என்னெனப்‌ 
புகழ்வது ! 


மமய்க்‌ கீர்த்தி 

இச்‌ சோழர்க்கு முற்பட்ட பல்லவர்‌, பாண்டியர்‌ 
பட்டயங்களும்‌ கல்வெட்டுக்களும்‌ பல கிடைத்‌ 
துள்ளன. அவற்றில்‌ அரசமரபு கூறப்பட்டிருக்கும்‌. 
அந்தந்த அரசன்‌ சிறப்புச்‌ சிறிதளவே கூறப்பட்டி 
ருக்கும்‌ ; முற்றும்‌ கூறப்பட்டிராது ; விளக்கமாகவும்‌ 
குறிக்கப்பட்டிராது. இம்முறையை விசயாலயன்‌ வழி 


சோழர்‌ வரலாறு 77 


வந்தவரும்‌ பின்பற்றி வந்தனர்‌. ஆனால்‌, இராச 
ராசன்‌ இந்த முறையைஅடியோடு மாற்றிவிட்டான்‌; 
தனது ஆட்சி யாண்டுகளில்‌ முறையே நடைபெற்ற 
போர்ச்‌ செயல்களை முறையே வெளிவந்த கல்‌ வெட்‌ 
டுக்களில்‌ முறைப்படி குறித்துவரலானான்‌. சான்றாக 
ஒன்று கூறுவோம்‌: இராசராசன்‌ முதலில்‌ காந்த 
. ஞூர்ச்‌ சாலையில்‌ கலம்‌ அறுத்தான்‌. இந்த வெற்றியே 
இவன்‌ கல்‌ வெட்டுக்களில்‌ முதல்‌ இடம்‌ பெற்றது. 
இப்படியே ஒன்றன்பின்‌ ஒன்றாக முறைப்படி குறிக்‌ 
கப்பட்டன. இங்ஙனம்‌ இப்பெரியோன்‌ ஓழுங்கு 
பெறக்‌ குறித்தவையே பிற்கால அரசராலும்‌ பின்‌ 
பற்றப்பட்டன. அக்குறிப்புக்களே இன்று சோழர்‌ 
வரலாற்றுக்கு உறுதுணை செய்கின்றன. பட்டயம்‌ 
அல்லது கல்‌ வெட்டுக்குத்‌ தொடக்கமாக ஒரு தொ 
டரை, அழகாக அமைத்தவனும்‌ இராசராசனே 
ஆவன்‌. “இஃது இவனது பட்டயம்‌ அல்லது கல்‌ 
வெட்டு' என்று எளிதில்‌ கூறிவிடத்‌ தக்கவாறு அத்‌ 
தொடக்கம்‌ இருக்கிறது. அது திருமகள்‌ போல ..... ்‌ 
என்பதாகும்‌. இவனது வீர மகனான இராசேந்திரன்‌ 
கல்‌ வெட்டும்‌ பட்டயமும்‌ வேறு தொடக்கம்‌ உடை 
யவை. இங்ஙனமே பின்‌ வந்தார்‌ பட்டயங்களும்‌ 
கல்வெட்டுக்களும்‌ வேறு வேறு தொடக்கம்‌ கொண்‌ 
டவை. இத்தகைய ஒழுங்கு முறையை அமைத்த 
இப்பேரரசன்‌ அறிவாற்றல்களை என்னெனப்‌ பாராட்‌ 
டுவது ! ல 6 


போர்ச்‌ செயல்கள்‌ 


இப்பிற்காலச்‌ சோழர்கள்‌ வடமேற்கே மேலைச்‌ 
சாளுக்கியருடன்‌ ஓயாது பல போர்கள்‌ செய்து 
வெற்றி கண்டனர்‌ ; பாண்டியர்களுடனும்‌ இலங்கை 
அரசர்களுடனும்‌ பல போர்கள்‌ செய்து தங்கள்‌ 
பேரரசைக்‌ காத்து வந்தனர்‌. முதல்‌ இராசராசன்‌ 
மகனான முதலாம்‌ இராசேந்திரன்‌ தன்கடற்படையை 
ஏவிக்‌ கிழக்கிந்தியத்‌ தீவுகளிலும்‌, மலேயா, இந்தோ 
சீனம்‌ முதலிய இடங்களிலும்‌ சோழர்‌ செல்வாக்கை 


63 | இலக்கிய அமுதம்‌ 


மிகுதிப்படுத்தினான்‌ ; வடக்கே பெருஞ்‌ சேனை யை 
அனுப்பி, வடவேந்தர்களை முறியடித்துக்‌ ட வத 
வரையில்‌ தன்‌ போர்த்திறனைக்‌ காட்டித்‌ தான்‌ புதி 
தாக அமைத்த பெருநகரத்தைத்‌ தூய்மைப்படுத்தக்‌ 
கங்கை நீரைக்‌ கொண்டு வந்தான்‌? அவன்‌ ஏற்படுத்‌. 
திய புதிய தல்நகரம்‌ கங்கை நீர்‌ கொண்டு தூய்மைப்‌ 
படு தீ த ப்‌ பட்டதால்‌, தகக சோழபுரம்‌ 
எனப்‌ பெயர்‌ பெற்றது. அங்கு அவனால்‌ கட்டப்பட்ட 
கோவில்‌ கங்கை கொண்ட சோழேச்சரம்‌ எனப்‌ 
பட்டது. அங்கு வெட்டுவிக்கப்‌ பெற்ற மிகப்‌ பெரிய: 
ஏரி *சோழகங்கம்‌' எனப்‌'பெயர்‌ பெற்றது. இன்றும்‌ 
பல இடங்களில்‌ கங்கை கொண்டான்‌' என்னும்‌ 
பெயரால்‌ ஊர்களும்‌ மண்டபங்களும்‌ வழங்கி வருத. 
லுக்கு இப்பேரரசனே காரணன்‌ என்பது அறியத்‌. 
தகும்‌: 
சோழமுூர்‌ வீழ்ச்சி 

கி. பி. 18-ஆம்‌ நூற்றாண்டில்‌ மூன்றாம்‌ இராக: 
ராசன்‌, மூன்றாம்‌ இராசேந்திரன்‌ என்ற சோழ வேந்‌. 
தர்‌ காலத்தில்‌ பாண்டியர்‌ படையெடுப்பாலும்‌,. 
மைசூர்‌ நாட்டை ஆண்டு வந்த ஹொய்சலர்‌ படை. 
யெடுப்பாலும்‌ சோழப்‌ பேரரசுக்கு உட்பட்ட சிற்ற. 
ரசர்‌ ஆங்காங்கு விகாத்து வந்த குழப்பங்களாலும்‌,. 
முதலாம்‌ இராசராசன்‌ வலிமையுற அமைத்த சோழப்‌. 
பேரரசு சிறிது சிறிதாக நிலைகுலைந்து சிதறத்‌: 
தொடங்கியது. சோழர்கள்‌ பாண்டிய நாட்டில்‌ செய்த 
கொடுமைகளுக்கெல்லாம்‌ பாண்டியர்கள்‌ சோழ 
நாட்டில்‌ பழி தீர்த்துக்‌ கொண்டனர்‌. ஆங்காங்கு 


இருந்த அரண்மனைகள்‌ தவிடுபொடியாயின. இறுக 
யில்‌ சோழநாடு சீர்குலைந்துவிட்டது. 


சிற்றரசர்கள்‌ ப 
சோழப்‌ பெரு நாட்டில்‌ மலையமான்கள்‌, சாம்புவ: 


ராயர்‌, காடவராயர்‌, வாணகோவரையர்‌, அதியமான்‌ 


கள்‌, கங்கர்‌, தெலுங்குச்‌ சோழர்‌ முதலியோர்‌ சிற்றர- 


சோழர்‌ வரலாறு (ச 


_சீர்களாக இருந்தனர்‌. இவர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ குறு 
நாடுககா ஆண்டுவந்ததுடன்‌ பேரரசனுக்குக்‌ கப்பங்‌. 
கட்டியும்‌ படை உதவி செய்தும்‌ வந்தனர்‌. ப 


அரடுயல்‌ 


கிராம ஆட்சி அரசியலின்‌ முதுகெலும்பாய்‌ 
இருந்தது. சோழப்பெருநாடு பல மண்டலங்களாகப்‌ 
பிரிக்கப்பட்ட்டிருந்தது. சோழப்‌ பேரரசனுடைய மஃ 
களும்‌ நெருங்கிய உறவினரும்‌ மண்டலத்தலைவராகப்‌.. 
பணியாற்றினர்‌, புதியனவாக வெல்லப்பட்ட நாடு 
களில்‌ அமைதிகாக்க நிலைப்படைகள்‌ நிறுவப்பட்டன. 
விற்படை, வாட்படை, ஈட்டிப்படை எனப்பட்ட 
காலாட்படையும்‌, குதிரைப்படை, யானைப்படை, 
கப்பற்படை. முதலியனவும்‌ சோழப்‌ பெரு நாட்டைக்‌ 
காத்து வந்தன. சோழவேந்தர்‌ பட்டத்திற்குரிய 
தம்‌ புதல்வர்க்கு உரிய பருவத்தில்‌ இளவரசுப்‌ பட்டம்‌ 
கட்டி, அவர்களை அரசியலிலும்‌ போரிலும்‌ பழக்கி 
வந்தனர்‌. அமைச்சர்‌, தானை த்தலைவர்‌, குறுநில மன்‌ 
னர்‌, நாட்டுப்‌ பெருமக்கள்‌, அரசாங்க உயர்‌ அலுவலர்‌ 
முதலியோர்‌ கொண்ட குழு உடன்‌ கூட்டம்‌' எனப்‌. 
பட்டது. இவ்வதிகாரிகளைக்‌ கலந்தே அரசன்‌ 
எதனையும்‌ செய்வது வழக்கம்‌, நில அளவை அதி 
காரிகள்‌, வரிவாங்குவோர்‌, வரியைப்‌ பலவாறு பிரிப்‌. 
பவர்‌, பொருட்காப்பாளர்‌, கோயில்களை மேற்பார்க்‌. 
கும்‌ அதிகாரி எனச்‌ சோழர்‌ அரசியலில்‌ பலதுறை. 
களையும்‌ சேர்ந்த உயர்‌ அலுவலர்‌ பலர்‌ இருந்தனர்‌. 
அரசியல்‌ அதிகாரிகளுக்குச்‌ சோழப்‌ பேரரசர்‌ 
மூவேந்த வேளான்‌, காலிங்கராயன்‌, கச்சிராயனண்‌, 
சேதிராயன்‌ முதலிய பட்டங்களை வழங்கிச்‌ சிறப்‌. 
பித்தனர்‌.  நிலவரியும்‌, தொழில்வரியும்‌, பிறவகை. 
வரிகளும்‌ அக்காலத்தில்‌ இருந்தன. கடன்‌, கூலி, 
இறை, பாட்டம்‌, பூட்சி, உல்கு, காணம்‌ முதலியன 
அக்கால வரிகளை உணர்த்தும்‌ சொற்கள்‌. 


சோழப்பெரு நாடு முழுவதும்‌ சோழ அரசர்கள்‌ 
காலத்தில்‌ நன்கு அளக்கப்பட்டது. பலவகைக்‌. 


0. இலக்கிய அமுதம்‌ 


“கோவில்கள்‌, மடங்கள்‌ இவற்றைச்‌ சேர்ந்த நிலங்‌ 
களுக்கு வர்‌ இல்லை. சோழப்‌ பேரரசர்‌ காலத்தில்‌ 
பொன்னாலும்‌ செம்பாலும்‌ செய்யப்பட்ட காசுகள்‌ 
“வழங்கி வந்தன. அக்காலத்தில்‌ எண்ணல்‌, எடுத்‌ 
தல்‌, முகத்தல்‌, நீட்டல்‌ என்னும்‌ அளவைகள்‌ வழக்‌ 
கில்‌ இருந்தன. குன்றி, மஞ்சாடி, கழஞ்சு, பலம்‌, 
௧௨௬ என்பன நிறுத்தல்‌ அளவைப்‌ பெயர்கள்‌. 
செவிடு, ஆழாக்கு, உழக்கு, உரி, நாழி, குறுணி, 
கலம்‌ எனபனா முகத்தல்‌ அளவைப்‌ பெயர்கள்‌. 
சாண்‌, முழம்‌, குழி, வேலி, காணி என்பன நில 
அளவைப்‌ பெயர்கள்‌. 


கராமஆட்சி 

கிராம ஆட்சிக்கு, கிராமத்தின்‌ ஒவ்வொரு பகுதி 
யிலும்‌ ஓர்‌ உறுப்பினர்‌ பொதுமக்களால்‌ தேர்த்‌ 
தெடுக்கப்‌ பட்டனர்‌. எந்தச்‌ சபையிலாவது உறுப்‌ 
பினராகவிருந்து கணக்குக்‌ காட்டாதிருந்தவரும்‌, 
ஐவகைப்‌ பெரும்‌ பாதகங்கள்‌ புரிந்தோரும்‌, கிராமக்‌ 
குற்றப்‌ பதிவுப்‌ புத்தகத்தில்‌ பதிவு செய்யப்பட்ட 
வரும்‌, பிறர்‌ பொருளைக்‌ சவர்ந்தோரும்‌, கள்ளக்‌ 
கையெழுத்திட்டவரும்‌, குற்றங்‌ காரணமாகக்‌ 
'கழுதைமீது ஏற்றப்பட்டவரும்‌, எத்தகைய கையூட்‌ 
டுக்‌. கொண்டோரும்‌, கிராமத்துரோகி என்று கருதப்‌ 
.பட்டவரும்‌, இங்குக்‌ குறிக்கப்‌ பெற்றோர்க்கு உறவின 
ரும்‌ தம்‌ வாழ்நாள்‌ முழுமையும்‌ கிராம சபையின்‌ 
உறுப்பினராகத்‌ தேதர்ந்தெடுக்கப்‌ பெறுதற்குத்‌ 
தீருதியற்றவராவர்‌, இத்தேர்தல்‌ குடவோலை வாயி 
-லாக அரசாங்க அதிகாரி முன்னிலையில்‌ நடைபெற்று 
வந்தது. இங்ஙனம்‌ தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்‌ 
பினர்‌ பல வேலைகளைக்‌ கவனிக்கக்‌ குழுக்களாகப்‌ 
பிரிக்கப்பட்டனர்‌; சம்வத்சர வாரியம்‌, ஏரிவாரியம்‌, 
பஞ்சவாரியம்‌, தோட்டவாரியம்‌, பொன்வாரியம்‌ 
என்பன அக்குழுக்களின்‌ பெயர்கள்‌. இவர்கள்‌ 
ஆளுங்கணத்தார்‌ எனவும்‌, சணப்‌ பெருமக்கள்‌ 
எனவும்‌ பெயர்‌ பெற்றனர்‌. ப 


சோழர்‌ வரலாறு 81. 


ஊர்தோறும்‌ எழுதப்படும்‌ ஆவணங்களைக்‌. 
(பத்திரங்களை) காப்பிட ஆவணக்களரி இருந்தது. 
கோவில்கள்‌ 


நாயன்மார்‌ காலத்தில்‌ (கி. பி. 600-900) பாடல்‌ 
பெற்ற கோவில்கள்‌ செங்கற்கோவில்களே. சைவ 
சமயத்தில்‌ அழுத்தமான பற்றுடைய சோழப்‌ 
பேரரசரும்‌, சோழ மாதேவியரும்‌, சிற்றர௪ரும்‌ அக்‌. 
கோவில்களைக்‌ கற்றளிகளாக மாற்றினர்‌. பல புதிய: 
சிவன்‌ கோவில்களும்‌ கட்டப்பெற்றன. அவற்றுள்‌ 
குஞ்சைப்‌ பெரிய கோவில்‌, கங்கை கொண்ட. 
சோழேசுவரம்‌, கும்பகோணத்தை அடுத்துள்ள: 
தாராசுரம்‌ கோவில்‌, திருபுவனம்‌ சிவன்‌ கோவில்‌ 
என்பன சிறந்தவை. இப்பெருங்கோவில்களின்‌ 
கோபுர அமைப்பும்‌, விமான அமைப்பும்‌, படிவங்கள்‌, 
திருமேனிகள்‌ இவற்றின்‌ அமைப்பும்‌ சோழர்‌ காலக்‌ 
கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை முதலிய கலை. 
களின்‌ வளர்ச்சியை நன்கு அறிவிக்கின்றன. 
இவற்றை நேரில்‌ கண்டு உணர்தலே சாலச்‌ சிறந்‌. 
தது. வழி வழிச்‌ சைவராகிய சோழர்‌ சைவத்தைத்‌ 
தம்‌ உயிரென வளர்த்தனர்‌. அவர்கள்‌ செய்துள்ள 
கோவில்‌ திருப்பணிகள்‌ எண்ணில. ஒவ்வொரு . 
பெருங்‌ கோவிலிலும்‌ திருமுறைகள்‌ ஓதப்பட்டன. 
இசையையும்‌ நடனத்தையும்‌ வளர்க்க இசைவாணி 
கள்‌ அமர்த்தப்பட்டனர்‌. விழாக்கள்‌ சிறப்புற நடை. 
பெற்றன. நாடெங்கும்‌ மடங்கள்‌ தோன்றிச்‌ 
சைவத்தை வளர்த்து வந்தன. கோவில்களில்‌ 
இசையும்‌ நாடகமும்‌ வளர்ச்சி பெற்றன. வைணவ. 
மும்‌ சமணமும்‌ சோழர்களால்‌ ஆதரிக்கப்‌ பெற்றன. 
கோவில்களில்‌ நூல்‌ நிலையங்களும்‌ மருத்துவ மனை: 
களும்‌ இடம்‌ பெற்றிருந்தன. 
கல்வி 


சோழப்பேரரசர்‌ வடமொழியை ஆதரித்தனர்‌; : 
தமிழ்‌ நாட்டு மொழியான தமிழைத்‌ தம்‌ உயிர்‌ 
போலப்‌ பாதுகாத்தனர்‌. சைவத்திருமுறைகள்‌- 


85 இலக்கிய அஷ்தம்‌ 


செப்பேடுகளில்‌ எழு தப்‌. பட்டன; சிந்தாமணி), 
பெரியபுராணம்‌, ' கம்பராமாயணம்‌ என்ற்‌ பெருங்‌ 
காப்பியங்கள்‌ சோழர்‌ காலத்திற்றான்‌ தோன்‌:றின. 
கலிங்கத்துப்பரணி, மூவருலா, ஒட்டக்கூத்தர்‌ நூல்‌ 
கள்‌, சிவஞானபோதம்‌ முதலிய சித்தாந்த சாத்திரங்‌ 
கள்‌ நாலாயிர திவ்வியப்‌ பிரபந்தத்திற்குரிய 
பேரூரைகள்‌ என்பன யாவும்‌ சோழர்‌ காலத்திற்றான்‌ 
வெளிப்பட்டன. ப 
வீரசோழியம்‌, .. நன்னூல்‌, யாப்பருங்கலக்‌ 
காரிகை, யாப்பருங்கலவிருத்தி முதவிய இலக்கண 
நூல்களும்‌ இக்காலத்தேதான்‌ எழுந்தன. முதலாம்‌ 
இராசே நதிரன்‌ பண்டித சோழன்‌” எனப்‌ பாராட்டுப்‌ 
பெற்றவன்‌. இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ பெரிய 
புராணம்‌ செய்வித்தவன்‌. முதற்‌ குலோத்துங்கன்‌ 
மீது! கலிங்கத்துப்பரணி பாடப்பெற்றது. அவனுக்‌ 
குப்பின்‌ வந்த விக்ரமசோழன்‌, இரண்டாம்‌ குலோத்‌ 
துங்கன்‌, இரண்டாம்‌ இராசராசன்‌ இம்மூவரும்‌ 
ஒட்டக்கூத்தர்‌ மாணவர்கள்‌. இம்மூவர்மீதும்‌ அப்‌ 
புலவர்‌ பெருமான்‌ 'உலா'ப்பிரபந்தம்‌ பாடியுள்ளார்‌. 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ காலத்தில்‌ கம்ப 
ராமாயணம்‌ எழுந்தது. இவையன்றிப்‌ பல நாடக 
நூல்களும்‌ அந்தாதி முதலிய சிதறு பிரபந்தங்களும்‌ 


“செய்யப்பட்டன. 


முடிவுசை 

இப்பிற்காலச்‌ சோழர்க்கு முற்பட்ட பல்லவர்‌ 
,தமிழரல்லர்‌. ஆதலால்‌ அவாதம்‌ ஆட்சியில்‌ பேரிலக்‌ 
கியங்கள்‌ தோன்றவில்லை. சங்ககாலச்‌ சோழரும்‌ 
பிற்காலச்‌ சோழரும்‌ தமிழ்‌ மன்னரா தலால்‌, இவ்விரு 
காலங்களிலும்‌ தமிழ்‌ ஒங்கி வளர இடம்‌ அளித்தனர்‌. 
்‌ பிற்காலச்‌ சோழருக்குப்‌ பின்பு தமிழரசர்‌ ஆட்சி 
தமிழகத்தில்‌ மறைந்‌ தொழிந்த காரணத்தால்‌, வள 
. மான இலக்கியங்கள்‌ தோன்ற வழி இல்லாது போய்‌ 
விட்டது. [தமிழகம்‌ 'த.மீழர்‌ ஆட்சியில்‌ இருந்தாற்‌ . 
ரன்‌ தமிழ்‌. வளம்பெறமுடியும்‌) என்பதைச்‌ சோழர்‌ 
வரலாறு மெய்ப்பிக்கின்றது. 


18, நாடகத்‌ தமிழ்‌ 


சங்க காலத்தில்‌ 


கூத்து என்னும்‌ சொல்‌ முதலில்‌ நடன த்தையும்‌, 
பின்பு கதை தழுவி வரும்‌ கூத்தாகிய நாடகத்தையும்‌ 
குறித்தது. :இயற்றமிழைப்‌ புலவரும்‌, இசைத்‌ தமி 
ழைப்‌ பாணரும்‌ பேணி வளர்த்தாற்‌ போலவே நாட 
கத்தையும்‌ நடனத்தையு.5 கூத்தர்‌ என்பவர்‌ பேணி 
வளர்த்தனர்‌. நடனம்‌ ஆடும்‌ மகளிர்‌ விறலியர்‌ எனப்‌ 
பட்டனர்‌; உள்ளக்‌ குறிப்புப்‌ புறத்தில்‌ தோன்றும்‌ 
படி திறம்பட நடிப்பவள்‌ விறலி எனப்பட்டாள்‌. 
கூத்தி, ஆடுமகள்‌, ஆடுகள மகள்‌ என நடனமாடிய 
மகள்‌ சங்க காலத்தில்‌ பல பெயர்களைப்‌ பெற்றிருந் 
ப தாள்‌. நடனமாடிய மகன்‌ கூத்தன்‌, ஆடுமகன்‌, 
ஆடுகள மகன்‌ என்று பெயர்‌ பெற்றான்‌. இவர்களே 
கதை தழுவி வரும்‌ கூத்துக்களை ஆடினர்‌. அங்ஙனம்‌ 
ஆடிய பொழுது ஆண்மகன்‌ :பொருநன்‌' என்றும்‌ 
“பெயர்‌ பெற்றான்‌. ப 3 

தமிழ்‌ தொன்று தொட்டு இயல்‌, இசை, நாடகம்‌ 
ன மூன்று பிரிவுகளைப்‌ பெற்றிருந்தது. கூத்த 
நூல்‌, செயிற்றியம்‌, பரதம்‌, முறுவல்‌, அகத்தியம்‌, 
சயந்தம்‌, குண நூல்‌, மதிவாணர்‌ நாடகத்‌ தமிழ்நூல்‌ 
"என்பன சங்க கால நாட்க நூல்கள்‌ என்று உரை 
களால்‌ அறிகின்றோம்‌. இவையெல்லாம்‌ அழிந்து 
விட்டன. சிலப்பதிகாரம்‌ ஒன்றே இன்று நாடகக்‌ 
காப்பியமாக இருந்து வருகின்றது. 

சிலப்பதிகார காலத்தில்‌ வடமொழியாளர்‌ கூட்‌ 
டுறவு தமிழகத்தில்‌ மிகுதியாக இருந்தது. அக்காலத்‌ 
தில்‌ நாடகம்‌ என்ற சொல்‌ கூத்து என்ற சொல்‌ 
'போலவே நடனத்தையும்‌, கதை தழுவி வரும்‌ கூத்‌ 
தையும்‌ குறித்தது: “ நாடகக்‌. காப்பிய நன்னூல்‌ 


௦4 இலக்கிய ௮முதம்‌ 


நுனிப்‌ போர்‌” (மணிமேகலை 19-80) என வரும்‌: 
தொடரில்‌ உள்ள “நாடகம்‌' என்னும்‌ சொல்லுக்குக்‌. 
“கதை தழுவி வரும்‌ கூத்து' என்று டாக்டர்‌. உ. வே, 
சாமிநாதையர்‌ அவர்கள்‌ எழுதியிருப்பது கவனிக்கத்‌. 
தகும்‌. எனவே, நாடகம்‌ பற்றிய காவியங்கள்‌ மணி 
மேகலை ஆசிரியர்‌ காலத்தில்‌ (கி. பி. 2-ஆம்‌ நூற்‌. 
ரண்டில்‌) இருந்தன என்பது தெளிவு, மணிமேக. 
லைக்கு முற்பட்ட திருக்குறளிலும்‌'கூத்தாட்டு அவை'' 
(குறள்‌, 982) குறிக்கப்பட்டுள்ளது. இங்குக்‌ கூத்‌. 
தாடுதல்‌ நடித்தல்‌ என்னும்‌ பொருளில்‌ வந்துள்ள து... 

கூத்து அல்லது நாடகம்‌ என்பது நுண்கலை. 
களுள்‌ ஒன்றாகும்‌. வெளி நாடுகளுடன்‌ பன்னெடுங்‌. 
காலமாக வாணிகம்‌ செய்து வந்த தமிழர்‌-இயல்‌,. 
இசைக்‌ கலைகளில்‌ வல்லராயிருந்த தமிழர்‌- நாடகக்‌ 
கலையிலும்‌ நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தனர்‌ என்று: 
கொள்வது தவருகாது. இயல்‌, இசை என்னும்‌ 
இரண்டு பிரிவுகளும்‌ கேட்பவருக்கு இன்பத்தைத்‌ 
தருவன; நாடகம்‌ கேள்வி இன்பத்தோடு காட்சி 
இன்பமும்‌ பயப்பதாகும்‌. எனவே, நாடகமே மிக்க. 
பயனுள்ளதாக அறிவுடையோர்‌ கருதுவர்‌. நாடகத்‌. 
. தில்‌ இயல்‌, இசை ஆகிய இரண்டும்‌ கலக்கின்றன.. 
நாடகத்தில்தான்‌ முத்தமிழையும்‌ ஒருங்கே காண: 
இயலும்‌. 

"5கோவில்‌ விழாக்களில்தான்‌ நாடகம்‌ தோற்றம்‌ 
எடுத்தது என்பது அறிஞர்‌ கருத்து, ஆடல்‌, பாடல்‌ 
என்னும்‌ இரண்டின்‌ சேர்க்கையாக முதலில்‌ நாடகம்‌ 
அமைந்திருந்தது. பின்பு பாட்டாக அமைந்த உரை- 
நடை இடை இடையே கலந்தது. அதன்‌ பின்னர்ப்‌. 
“பேச்சு நடையில்‌ அமைந்த உரைநடை சேர்ந்தது... 
என வே ஆடல, பாடல்‌, பாடல்‌ வடிவில்‌ அமைந்த. 
உரைநடை, பேச்சு உரைநடை என்பன சேர்ந்து: 
நாடகத்தை அழகு செய்தன. இங்ஙனம்‌ வளரத்‌. 
தலைப்பட்ட நாடகம்‌, பொது மக்களுக்கென்றும்‌,. 
அரசர்க்கு என்றும்‌ இறுவகையாகப்‌ பிரிந்தது. அவை; 
“வேத்தியல்‌, “பொதுவியல்‌” எனப்பட்டன. 


புலவர்‌ பெருந்தகை ்‌ 885 


நாடகம்‌ நன்முறையில்‌ வளர்ந்து வந்தபொழுது 
இந்நாட்டில்‌ வந்து தங்கிச்‌ செல்வாக்குப்‌ பெற்ற 
.ஆரியரும்‌, சமணரும்‌ நாடகம்‌ காமத்தை மிகுதிப்‌ 
படுத்துவதென்று தவராக எண்ணினர்‌ ; அதனால்‌ 
தாம்‌ செய்த நூல்களில்‌ நாடகத்தின்‌ மதிப்பைக்‌ 
.குறைத்தனர்‌. அவர்கள்‌ செல்வாக்கு மிகுதிப்பட்டி 
ரந்த காலத்தில்‌ நாடகத்‌ தமிழை வளர ஒட்டாது 
தடுத்தனர்‌. எனவே, நாடக வளர்ச்சி படிப்படியாகக்‌ 
குறைந்தது. * 
"இடைக்காலத்தில்‌ 

கி. பி. 7-ஆம்‌ நூற்றாண்டில்‌ மகேந்திர பல்லவன்‌ . 
மத்தவிலாசப்பிரகசனம்‌ என்னும்‌ வேடிக்கை நாட 
கத்தை வடமொழியில்‌ இயற்றினான்‌. £ மேலும்‌, வட 
மொழியில்‌ சிறு நாடகங்கள்‌ சில இராசசிம்ம பல்ல 
வன்‌ காலத்தில்‌ செய்யப்பட்டன. 8 பக்தி இயக்கம்‌ 
பரவத்‌ தொடங்கிய அக்காலத்தில்‌ சமயத்‌ தொடர்‌ 
பான நாடகங்கள்‌ தலை தூக்கின என்பது இதனால்‌ 
தெரிகிறது. கி. பி. 8-ஆம்‌ நூற்றாண்டில்‌ செய்யப்‌ 
பெற்ற உதயணன்‌ வரலாறு கூறும்‌ பெருங்‌ கதை 
“பிலும்‌ நாடகம்‌ பற்றிய செய்திகள்‌ சில காணப்படு 
அன்றன : ர 

 நயத்திறம்‌ பொருந்த நாடகம்‌ கண்டும்‌” 

(149, வரி 66) 
* நண்புணத்‌ தெளித்த நாடகம்‌ போல” 
(9. 2) வரி 12) 
“ வாயிற்‌ கூத்தும்‌ சேரிப்‌ பாடலும்‌ 


௪ 


கோவில்‌ நாடகக்‌ குழுக்களும்‌ வருகென” 
ப (1.97, வரி 88-89) 
கோவில்‌ நாடகக்‌ குழு-அரண்மனையில்‌ நடிப்‌ 


“போர்‌: கூட்டம்‌ எனவரும்‌ டாக்டர்‌. ௨. வே. சமி 


1 லி.கோ, சூ. தமிழ்‌ மொழியின்‌ வரலாறு, பக்‌. 45, 
8 பல்லவர்‌ வரலாறு, பக்‌. 109, ப ப 
்‌ ்‌ வ ப ்‌ மேட, பக்‌, 168. 


60 இலக்கிய அமுதம்‌ 


நாதையர்‌ அடிக்குறிப்புக்‌ காண த்தகும்‌. கி, டீ 
நூற்றாண்டில்‌ ட நாடகம்‌ நடி 
தையும்‌, நாடகக்‌ குழுவினர்‌ இருந்த வதம்‌ 
கள்‌ தெரிவிக்கின்றன அல்லவா ? கி. பி. 9 
றாண்டில்‌ வாழ்ந்த மாணிக்கவாசகர்‌, 7 ர 
உன்னடியார்‌ போல்‌ நடித்து” என்று கூர 
லாலும்‌, நம்மாழ்வார்‌, “பிறவி மாயக்‌ கூத்தி 
என்று கூறியிருத்தலாலும்‌, கி. பி. 9- -ஆம்‌ ர 
டிலும்‌ நாடகங்கள்‌ நடித்துக்‌ காட்டப்பட்ட 
பதை நன்கறியலாம்‌. 


கி. பி. 10-ஆம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றி 
சிந்தாமணி, நாடகம்‌ காமத்தை மிருவிக்கிறத 
கூறியுள்ளது காணத்தகும்‌. 


** இளமையங்‌ கழனிச்‌ சாயல்‌ ஏருழு தெரிடெ 
வளைமுயங்‌ குருவ மென்றோள்‌ வரப 
வனப்‌. 

களை நரம்‌ பிசையுவ்‌ கூத்தூம்‌ கேழ்‌ 


த 
விளைபயன்‌ இணிதிற்‌ நுய்த்தூ வீணவேந்‌ 


4.4 


“நாடகத்தை விரும்பிக்‌ காண்பவர்‌ ௧௭ 
தோண்டியும்‌............ இவ்வாறு பிறரை ஐ 
யால்‌ துகராமல்‌ தடுத்து யாமும்‌ நுகர்‌ 


கைவிட்டோம்‌ ”” எனவரும்‌ வாக்கியம்‌, சமல 


கத்தை எந்த அளவு வெறுத்தனர்‌ என்ப 


௯! வனை கட 


நாடகத்‌ தமிழ்‌ 87 


பிற்காலச்‌ சோழர்‌ காலத்தில்‌ ஆண்டு. தோறும்‌ 
வைகாசி விழாவில்‌ தஞ்சை இராசராசேச்சரத்தில்‌ 
இராசராசேசவர நாடகம்‌ நடித்துக்‌ காட்டப்பட்டது. 
. அதனை நடித்துக்‌ காட்டிய விசய ராசேந்திர ஆசாரி 
யனுக்கு ஆண்டுதோறும்‌ 120 கலம்‌ நெல்‌ தரப்‌ 
பட்டது.* இராசராசன்‌ தஞ்சையில்‌ பெரியகோவில்‌ 
கட்டிய முறை, அவனது வரலாறு, அவன்‌ மணைவி 
யர்‌ அக்கோயிலுக்கு அளித்த நிவந்தங்கள்‌, அக்‌ 
கோவிலைப்‌ பற்றிக்‌ கருவூர்த்‌ தேவர்‌ பாடியது 
போன்ற பல செய்திகள்‌ இந்நாடகத்திற்‌ பல காட்சி 
களாக அமைந்திருக்கலாம்‌. 

விக்கிரமாதித்த ஆசாரியன்‌ என்ற இராசரா 
நாடகப்‌ பெரியன்‌ என்பவன்‌ பந்தணை நல்லூரில்‌ 
நட்டுவப்‌ பங்கு, மெய்‌ மட்டிப்‌ பங்கு (நாடகக்‌ காணி) 
இவற்றைப்‌ பெற்றவனாய்‌ இருத்தான்‌. என்று 
அவ்வூர்க்‌ கல்வெட்டுக்‌? கூறுவதால்‌, இராசராச 
நாடகம்‌ (முதலாம்‌ இராசராசனைப்‌ பற்றியது। என 
ஒன்று இருந்தது, அந்நாடகம்‌ நடிக்கப்‌ பட்டது 
என்பன அறியலாம்‌. 

இந்நூலில்‌ இராசராசனது இளமைப்‌ பருவம்‌, 
அவன்‌ அரசன்‌ ஆனமை, போர்ச்‌ செயல்கள்‌, ஆட்சி 
முறை, இராசராசேசுவரம்‌ எடுப்பித்தமை, திருமுறை 
களாத்‌ தொகுத்தமை முதலிய செய்திகள்‌ பல காட்சி 
களாக இடம்‌ பெற்றிருக்கலாம்‌. 

முதற்‌ குலோத்துங்கன்‌ காலத்தில்‌ பூம்புலியூச்‌ 
தாடகம்‌ என்ற ஒன்று செய்யப்பட்டது. செய்த 
வனுக்குப்‌ பரிசு தரப்பட்டது. அஃது திருப்பாதிரிப்‌ 
புவியூரைப்‌ பற்றியது. அம்மன்‌ கன்னியாக இருந்து 
சிவனை வழிபட்டமை, அப்பர்‌ சமணராயிருந்தமை, 
பின்‌ சைவரானமை, சமணருடைய சொடுமைகட்கு 
ஆளானமை, பிறகு கடலில்‌ மிதந்து கரை சேர்ந்து 
அவ்வூர்க்கோவிலில்‌ பதிகம்‌ பாடினமை, மகேந்திரன்‌ 

த 81,102, 62 
மிழ்ப்‌ பொழில்‌, 9 8, பக்கம்‌ 152454.. 
பட அதுவதுனு ட 


99 இலக்கிய அமுதம்‌ 


அங்கிருந்த சமணப்பள்ளியை இடித்துக்‌ கூுணபர 
ஈசுவரம்‌ கட்டினமை பேரன்றவற்றைக்‌ காட்சி 
களாக்‌ கொண்ட நூலாக இருக்கலாம்‌. அது நடிக்கப்‌ 
பபெற்றமைக்குச்‌ சான்று இல்லையாயினும்‌, சமயப்‌ 
பறிறு மிக்கிருந்த அக்காலத்தில்‌ அது நடிக்கப்பட்ட 
தெனக்‌ கருதுதல்‌ தவறாகாது, இங்ஙனம்‌ சைவ 
அரசர்களையும்‌ தாயன்மார்களையும்‌ பற்றிய காடகங்‌ 
கள்‌ சிலவேனும்‌ அக்காலத்தில்‌ நடிக்கப்பட்டன 
எனக்‌ கொள்ளலாம்‌. 


சோமழுூர்க்குப்‌ பின்‌ 

கி. பி. 14-ஆம்‌ நூற்றாண்டில்‌ மாவிக்‌-காபூர்‌ படை 
யெடுப்புக்குப்‌ பிறகு சேர, சோழ, பாண்டிய அரசுகள்‌ 
திலை தளர்த்தன. விசய நகர வேந்தர்‌ ஆட்சி சிறிது 
காலம்‌ சமயத்தைப்‌ பாதுகாத்தது. அப்பொழுது 
இசை, நடனம்‌, நாடகம்‌ முதனிய கலைகள்‌ புத்துயிர்‌ 
பெற்றன. தென்னாட்டில்‌ நாயக்கராட்சி மறையும்‌ 
வரையில்‌ இக்கலைகள்‌ ஒரளவு உயிர்பெற்று வாழ்ந்‌ 
தன. 11 ஆம்‌ நூற்றாண்டுக்குப்‌ பிறகு நாடு பல 
துறைகளிலும்‌ அல்லற்பட்ட காரணத்தால்‌ நாடகம்‌ 
முதலிய கலைகள்‌ கவனிப்பாரற்றுக்‌ கிடந்தன. 

“கி.பி. 17-ஆம்‌ நூற்றாண்டினிறுதி தொட்டுக்‌ 
கூத்து நூல்கள்‌ சில வேரற்று வீழ்ந்த நாடகத்‌ 
தமிழினின்றும்‌ கிளைப்பன வாயின. இடையிடையே 
சவிகூற்று மோனி, இழிசினர்‌ தடக்கும்‌ இயல்பின 
வாகிக்‌ கூத்தும்‌ பாட்டும்‌ கொண்டு நடப்பன வெல்‌ 
லாம்‌ கூத்து நூல்களாம்‌. சீகாழி அருணாசலக்‌ கவி 
ராயா செய்த *இராம நாடகமும்‌', குமர குருபர 
௬ வாமிகள்‌ செய்த *மீனாட்சியம்மை குற'மும்‌, திரிகூட 
ராசப்ப கவிராயர்‌ செய்த “குற்றாலக்‌ குறவஞ்சியும்‌” 
இக்கூத்து நாலின்பாற்‌ படுவனவாம்‌. முக்‌ கூடற்‌ 
பள்ளு”, “பருளை விநாயகர்‌ பள்ளு' முதலியன்வும்‌ 
கூத்து நூல்களையாம்‌. இவையெல்லாம்‌ இயர்‌ 
றமிழ்ப்‌” ப்ல்மை சான்ற பாவலர்‌, இய்ற்றினவாம்‌. 
“சுத்தாநந்தப்‌ பிரகாசம்‌' என்றதோர்‌ பரதநூல்‌ 


நாடகத்‌ தமிழ்‌ 69 


இடைக்‌ காலத்தின்‌ தொடக்கத்தில்‌ ஏற்பட்டது 
வெளிப்படாமலிருக்கின்்‌ றது. பின்னர்க்‌ கி.பி, 18-ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலிருந்த அரபத்த 
நாவலர்‌ என்பார்‌: “பரத சாஸ்திரம்‌” என்றதோர்‌ நூல்‌ 
செய்துள்னார்‌.”? ப ௮ 

19-ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பாதியில்‌ கொட்டை 
யூர்ச்‌ சிவக்கொழுந்து தேசிகர்‌ தஞ்சையை ஆண்ட 
சரபோஜி மன்னர்மீது பாடிய குறவஞ்சி நாடகம்‌ 
குறிப்பிடத்‌ தக்கது. அந்நாடகம்‌ தஞ்சைப்‌ பெரிய 
கோவிலில்‌ நடிக்கப்பட்டு வந்தது. அதே நூற்றாண்‌ 
டின்‌ கடைப்‌ பகுதியில்‌ பேராசிரியர்‌ சுந்தரம்‌ பிள்ளை 
பாடிய மனோன்மணீய நாடகமும்‌ போற்றத்‌ தாக 
தாகும்‌. | 
20-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 

நாம்‌ வாழும்‌ இவ்விருபதாம்‌ நூற்றாண்டின்‌ முற்‌ 
பாதியில்‌ நாடகக்கலை நன்கு வளர்ந்தது. பம்மல்‌ 
சம்பந்த முதலியார்‌ எழுதியுள்ள பல நாடகங்கள்‌ 
நாடெங்கும்‌ நடிக்கப்‌ பெற்றன. சிறந்த நாடக 
்‌ ஆசிரியரான சங்கரதாஸ்‌ கவாமிகள்‌ எழுதியுள்ள. 
நாடகங்கள்‌ பலவாகும்‌. அவற்றுள்‌ அபிமன்யு சுந்தரி, 
பார்வதி கல்யாணம்‌, பிரபுலிங்க லீலை, வள்ளி 
திருமணம்‌, பாதுகாபட்டாபிஷேகம்‌, இலங்காதனம்‌, 
அல்லி அர்ஜுனா, சிறுத்‌ தொண்டர்‌, சதி அனுசூயா, 
பவளக்கொடி, சுலோசனா சதி, மணிமேகலை, மிருச்‌ 
சகடி, சீமந்தனி, சாவித்திரி, கோவலன்‌, பிரகலாதன்‌, 
ரோமியோவும்‌ ஜுலியத்தும்‌ என்பன குறிப்பிடத்‌ 
தக்கவை. 

கண்ணைய (நாயுடு) நாடகக்‌ குழுவினர்‌ நடித்து 
வந்த கிருஷ்ண லீலை, தசாவதாரம்‌ முதலிய நாடகங்‌ 
கள்‌ 50 ஆண்டுகளுக்கு முன்‌ நாட்டில்‌ சிறந்து 
விளங்கின. இந்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ சங்கர 
தாஸ்‌ சுவாமிகள்‌ இணையற்ற நாடக ஆசிரியராக 
இலங்கினார்‌. இவரது மாணவர்கள்‌ தமிழகம்‌ முழு 


1. வி.கோ. சூ. தமிழ்‌ மொழியின்‌ வரலாறு. பக்‌. 40-47. 


90 இலக்கிய அமுதம்‌ 


வதும்‌ பரவியிருக்கின்‌ றனர்‌. அவர்கள்‌ ஆங்காங்கு 
இருந்துகொண்டு இக்கலையைத்‌ தம்மால்‌ இயலும்‌ 
அளவு வளர்த்து வருகின்றனர்‌. தமிழ்‌ வளர்த்த 
மதுரையில்‌ இவருடைய மாணவர்கள்‌, சங்கங்களை 
அமைத்து நாடகப்‌ பயிற்சி அளிக்கின்றனர்‌; மதுரை, 
இராமநாதபுரம்‌, திருச்சி மாவட்ட ஊர்களில்‌ நாட கங்‌ 
களை நடத்துகின்‌ றனர்‌. 

சங்கரதாஸ்‌ சுவாமிகளின்‌ மாணவர்களாகிய 
டி.கே. சண்மூகம்‌ சகோதரர்கள்‌ இன்றைய நாடகத்‌ 
துறையிலும்‌ நடிப்புக்‌ கலையிலும்‌ சிறந்து விளங்கு 
கின்றனர்‌. அக்கலைக்கேற்ற ஒழுக்கமும்‌ அவர்கள்‌ 
பால்‌ அமைந்துள்ளமை குறிப்பிடத்தகும்‌. அவர்கள்‌ 
நடித்துவரும்‌ நாடகங்களுள்‌ அவ்வையார்‌, மனிதன்‌, 
இன்ஸ்பெக்டர்‌, இராசராச சோழன்‌ என்பன குறிப்‌ 
பிடத்‌ தக்கவை. இவற்றுள்ளும்‌ இராசராசசோழன்‌ 
இணையற்ற நாடகமாகும்‌. காண்பவர்‌ உள்ளங்களைக்‌ 
கொள்ளை கொள்ளும்‌ மிகச்‌ சிறந்த நாடகம்‌ என்று 
இதனைக்‌ கூறலாம்‌. சோழர்‌ வரலாற்றை அடிப்படை 
யாகக்‌ கொண்டு வரையப்‌ பெற்றுள்ள இத்‌ நாடகம்‌ 
மக்களுக்கு வரலாற்று உணர்ச்சியையும்‌, பக்தியை 
யம்‌ ஒழுக்கத்தையும்‌ ஒருங்கே ஊட்ட வல்லது. இது 
போன்ற. நாடகங்கள்‌ பல வரையப்‌ பெற்று நடிக்கப்‌ 
பெபறுதல்‌ வேண்டும்‌. தவாப்‌ இராசமாணிக்கத்தின்‌ 
குழுவினர்‌ வள்ளி திருமணம்‌, சம்பூர்ண இராமா 
யணம்‌ முதலிய நாடகங்களை நடித்து வருகின்றனர்‌. 

காலத்திற்‌ கேற்ற சீர்திருத்தங்களைக்‌ கொண்ட 
நாடகங்கள்‌ பல இப்பொழுது பலரால்‌ நடிக்கப்பட்டு 
வருகின்‌ றன... எண்‌, எஸ்‌. இருஷ்ணன்‌5 குழுவினர்‌, 
எம்‌. ஜி. இராமசந்திரன்‌ குழுவினர்‌, எஸ்‌. எண்‌. இரச 
சேத்திரன்‌ குழுவினர்‌, கே. ஆர்‌. ராமசரமி குழுவினர்‌, 
கே. ஏ. தங்கவேலு குழுவினர்‌, சிவாஜிகணேசன்‌ குழு 
வினர்‌ முதலியோர்‌ பயன்‌ தரத்தக்க நாடகங்கள்‌ 
கடத்தி வருகின்‌ றனர்‌. ப ப 





“ கலைவாணர்‌ என்‌. எஸ்‌. கிருஷ்ணன்‌ அவர்கள்‌ மறைக்‌ 
தது ஈடு செய்யமுடியாத பேரிழப்பாகும்‌, 


நாடகத்‌ தமிழ்‌ 91 


தமிழகத்தில்‌ பல்லாயிரம்‌ இளைஞர்களை நல்ல 
தமிழில்‌ பேசப்‌ பழக்கிவரூம்‌ அறிஞர்‌ அண்ணாதுரை 
சந்திரமோகன்‌, நீதி தேவன்‌ மயக்கம்‌, ஓர்‌ இரவு, 
"வேலைக்காரி, சுவர்க்கவாசல்‌, இரங்கோன்‌ இராதா 
என்ற நாடகங்களை வரைந்துள்ளார்‌. அவற்றுள்‌ 
சந்திர மோகனில்‌ ஆசிரியரே கங்கு பட்டராக நடிப்‌ 
“பார்‌. இவர்‌ நடிப்புக்‌ கஸ்யிலும்‌ சிறந்து விளங்குகிறூர்‌. 


.... ரீ தேவி நாடக சபாவின்‌ உரிமையாளரான 
-கே. என்‌, இரத்தினம்‌ குழுவினர்‌ பல நாடகங்களை 
நடத்தி வருகின்‌ றனர்‌. அவற்றுள்‌ வரலாற்றை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டது நத்திவர்மன்‌ நாடகமாகும்‌. 
“தெள்ளாறு எறிந்த நந்திவர்மன்‌ வரலாற்றுப்‌ புகழ்‌ 
பெற்றவன்‌; கிறந்த போர்வீரன்‌; மிகச்‌ சிறந்த சிவ 
பக்தன்‌; நந்திக்‌ கலம்பகம்‌ பாடப்‌ பெற்றவன்‌, அப்‌ 
பெரு மகனைப்‌ பற்றிய நாடகம்‌ மிகவும்‌ நல்லமுறை 
யில்‌ அமைந்துள்ளது. 


முடிவுரை 


தமிழ்‌ நடிகர்‌ தமிழகத்து வரலாற்றையும்‌ இலக்‌ 
-கியத்தையும்‌ நன்கு பயிலுதல்‌ நல்லது; தூய எளிய 
தமிழ்‌ நடையில்‌ உரையாடல்களை அமைத்து நடித்‌ 
தல்‌ வரவேற்கத்தக்கது. பாடல்கள்‌ சகிலவாகவும்‌, 
உரையாடல்கள்‌ பலவாகவும்‌ அமைந்துள்ள நாடகங்‌ 
களையே நடித்தல்‌ ஏற்புடையது. பொருத்தமற்ற 
, இடங்களிலெல்லாம்‌ பாடுதல்‌ வெறுப்பைத்‌ தரும்‌. 
இவை அனைத்திற்கும்‌ மேலாக, நடிகரிடம்‌ கட்டுப்‌ 
பாடும்‌ ஒழுக்கமும்‌ மிகுந்திருத்தல்‌ வேண்டும்‌. வருங்‌ 
காலத்‌ தமிழகத்தில்‌ பட்டம்‌ பெற்ற இளைஞர்களும்‌ 
இக்கலையில்‌ பயிற்சி பெறுதல்‌ நல்லது. கல்விமான்‌ 
கள்‌ நாடகத்தில்‌ நடிப்பது வரவேற்கத்‌ தக்கது. தமி 
முணர்ச்சி வீறுகொண்ட இக்காலத்தில்‌, தமிழ்‌ நடிகர்‌ 
நாடகக்‌ கலை வளர்ச்சியில்‌ ஊக்கம்‌ கொள்ளுதல்‌ 
நல்லது. நன்‌ முறையில்‌ அமையும்‌ நாடகங்களைத்‌ 
தமிழ்‌ மக்கள்‌ எப்பொழுதும்‌ வரவேற்பர்‌ என்பது 


14. இடைக்காலத்‌ தமிழ்‌ 
(5. பி, 800-8, பி, 1800) 


அரசியல்‌ நிலை 


ஏறத்தாழக்‌ கி. பி. 800-க்குப்‌ பிறகு காஞ்சியைத்‌: 
தலைநகராகக்‌ கொண்டு பல்லவர்‌ என்ற புதிய மர 
பினர்‌ தமிழகத்தின்‌ பெரும்‌ பகுதியை ஆளத்தொடங்‌- 
கினர்‌.  அப்பல்லவரால்‌ தாக்குண்டு தமிழ்நாடு: 
புகுந்த களப்பிரர்‌ சோழநாட்டையும்‌ பாண்டிய நாட்‌. 
டையும்‌ கைப்பற்றிக்‌ கொண்டனர்‌. பல நூற்றாண்டு- 
களாகத்‌ தமிழகத்தை ஆண்டுவந்த சோழ பாண்டி. 
யர்கள்‌ இங்ஙனம்‌ தம்மாட்சியை இழந்து களப்பிர : 
ரூடனும்‌ பல்லவருடனும்‌ போரிட வேண்டிய நிலைமை. 
ஏற்பட்டது. இக்குழப்ப நிலை ஏறத்தாழ 800-வருட. 
“காலம்‌ : நிலைத்திருந்தது என்னலாம்‌. இதனை. 
இருண்டகாலம்‌ என்று வரலாற்றாசிரியர்‌ கூறுவர்‌. 


கி. பி. 6-ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ சிம்ம- 
விஷ்ணு என்ற பல்லவன்‌ பகைவரை அடக்கிப்‌ பல்‌: 
லவப்‌ பேரரசை நிலை நாட்டினான்‌; அவ்வாறே கடுங்‌ 
கோன்‌ என்ற பாண்டியன்‌ . கள ப்பிரரை ஒழித்துப்‌ 
பாண்டிய அரசை ஏற்படுத்தினான்‌. ஒன்பதாம்‌ நூற்‌. 
ரண்டின்‌ இறுதியில்‌ பல்லவரை அழித்துச்‌ சோழர்‌: 
பேரரசை ஏற்படுத்தினர்‌. அவர்கள்‌ ஏறத்தாழ 400-. 
வருடகாலம்‌ தென்னிந்தியாவை ஒரு குடைக்கீழ்‌, 
வைத்தாண்டனர்‌. கி.பி. 14-ஆம்‌ நூற்றாண்டின்‌ : 
தொடக்கத்தில்‌ மரவிக்‌-காபூர்‌ படையெடுத்தார்‌. அந்‌. 
நிகழ்க்சியால்‌ தக்கணத்தை ஆண்ட யாதவ அரசர்‌,. 
காகதீயர்‌, மைசூர்‌ நாட்டையாண்ட ஜஹொய்சகளர்‌- 
என்பவர்‌ நிலைகலங்கினர்‌. தமிழகம்‌ தத்தளித்தது. 
மதுரையில்‌ ஐம்பது ஆண்டுகள்‌ முஸ்லிம்‌ ஆட்சி” 
- ஏற்பட்டது. அதன்‌ பின்னர்த்‌ தமிழகம்‌ விசயநகர 


இடைக்காலத்‌ தமிழ்‌ 095- 


வேந்தர்‌ ஆட்சிக்கு உட்பட்டது. அவர்தம்‌ பிரதி 
நிதிகளாக இருந்து சோழநாட்டையும்‌ பாண்டிய: 
நாட்டையும்‌ நாயக்க மன்னர்கள்‌ ஆண்டு வந்தனர்‌. 
அவர்கட்குப்‌ பின்பு கருநாடக நவாபுகள்‌ ஆட்சி 
தமிழகத்தில்‌ ஏற்பட்டது. சுருங்கக்‌ கூறின்‌, சங்க 
காலத்திற்குப்‌ பிறகு ஏறத்தாழ 400-வருடகாலமே 
(கி.பி. 900--1900) தமிழரசர்‌ ஆட்சி. சோழப்‌ பெரு. 
நாட்டில்‌ இருந்ததென்று கூறலாம்‌. 
சமயநிலை 
புதியவராய்த்‌ தமிழகம்‌ புகுந்த களப்பிரரும்‌ முற்‌: 
காலப்‌ பல்லவருள்‌ பலரும்‌ சமண பெளத்த சமயங்‌ 
களை ஆதரித்தனர்‌. இக்காரணத்தால்‌ சைவ வைணவ 
சமயங்கள்‌ பேரளவு குன்றின. பெளத்த சமயத்தை. 
விடச்‌ சமணசமயமே மிகுந்த செல்வாக்குப்‌. 
பெற்றது. 
குப்தர்‌ பேரரசு வட இந்தியாவிலிரு ந்தபொழுது,. 
(கி. பி. 900-609) அதுகாறும்‌ செவி வழியாக வந்த. 
புராணச்‌ செய்திகளும்‌ பிறவும்‌ நூல்வடிவில்‌ அமைக்‌ 
கப்பட்டன. சமணத்தையும்‌ பெளத்தத்தையும்‌ 
ஒடுக்கத்தக்க முறையில்‌ பக்திநெறி புதுவதாக. 
அமைக்கப்பட்டது. “இறைவனை ஆடலாலும்‌ பாட. 
லாலும்‌ வழிபடலாம்‌, எவரும்‌ வழிபடலாம்‌, என்ற 
விரிவான போக்கில்‌ பக்திநெறி அமைந்தது. வட. 
.. இந்தியாவில்‌ தோன்றிய இந்நெறி தமிழகத்திலும்‌: 
பரவத்‌ தொடங்கியது. வடக்கே இருந்து வந்த. 
திருமூலர்‌ என்ற சைவப்‌ பெரியார்‌ வடமொழியி' - 
லிருந்த சைவ ஆகமக்‌ கருத்துக்களை மூவாயிரம்‌ 
பாக்களைக்கொண்ட திருமந்திரமாகப்‌ பாடியுள்ளார்‌. 
அவர்‌ காலம்‌ ஏறத்தாழக்‌ கி.பி. 400-000 என்னலாம்‌. 
பத்தி நெறியைப்‌ பின்பற்றித்‌ தமிழகத்தில்‌ பல 
' கோவில்கள்‌ எழுந்தன. 
வேதங்களில்‌ வல்ல வேதியர்‌ மிகப்பலராகப்‌ பல்‌ 
லவர்‌ காலத்தில்‌ தமிழகம்‌ புக்கனர்‌. பல்லவ மன்‌ 
னர்‌ அவர்களுக்குப்‌ பல சிற்றூர்களை மானியமாக 


த இலக்கிய அமுதம்‌ 


-வழங்கி வடமொழிக்‌ கல்வியை வளர்த்தனர்‌. தமிழ்ச்‌ 
சிவ நெறியோடு புதிய வைதிக நெறியும்‌ சங்ககாலத்‌ 
_திலேயே இணைப்புண்டது. அவ்விணைப்புப்‌ பல்லவர்‌ 
காலத்தில்‌ உறுதிப்பட்டது. தங்கள்‌ சிவ-மால்‌ நெறி 
களை வளர்க்க இடையூருக இருந்த சமண பெளத்தங்‌ 
களை ஒழிக்கத்‌ தமிழ்ச்சைவரும்‌ வைணவரும்‌ வைதிக 
“ரோடு சேர்ந்து சமயப்‌ போரில்‌ குதித்தனர்‌. 

சங்ககாலத்திற்குப்‌ பின்பு ஆட்சிமுறை மாறு 
பாட்டாலும்‌, அரசர்கள்‌ சமயத்துறையில்‌ நடுவு 
நிலமை காட்டத்‌ தவறியதாலும்‌, ஒவ்வொரு காலத்‌ 
தில்‌ ஒவ்வோர்‌ அரசன்‌ பாராட்டிய சமயமே உயர்‌ 
நிலையில்‌ இருந்தது. இந்நிலையில்‌ சமணமும்‌ பெளத்‌ 
_தமும்‌ தம்முள்‌ போரிடலாயின. இவ்வாறே பெளத்‌ 
தம்‌ சமணத்தோடு பிற சமயங்களையும்‌, சமணம்‌ 
பெள த்தத்தோடு பிறசமயங்களையும்‌ எதிர்த்து நின்‌ 
றன. இறுதியில்‌ சமணம்‌ வெற்றி பெற்றது. கி.பி. 
1-ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பாதியில்‌ தமிழகம்‌ முழுவ 
திலும்‌  சமணமே மிக்க செல்வாக்குப்‌ பெற்றுத்‌ 
திகழ்ந்தது. ப 

கி.பி. 7, 5, 9-ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ சைவர்க்‌ 
கும்‌ சமணர்க்கும்‌, வைணவர்க்கும்‌ சமணார்க்கும்‌ 
மேலே சுட்டப்பெற்றவாறு .சமயப்‌ போர்‌ நடை 
பெற்றது. திருநாவுக்கரசரது இடைவிடாத பிரசா 
ரத்தால்‌ பல்லவநாடு சைவ நாடாக மாறியது; ௪ம்‌ 
பந்தரது பிரசாரத்தினால்‌ பாண்டிய நாடு சைவ 
நாடாக மாறியது. சமணரையும்‌ பெளத்தரையும்‌ 
சைவரும்‌ வைனளாவரும்‌ வென்றனர்‌. 

சமணம்‌ பெளத்தம்‌ ஆகிய இரண்டின்‌ செல்‌ 
வாக்கையும்‌ பெரிதும்‌ : குறைத்துவிட்ட சைவ 
வைணவ சமயங்கள்‌ சோழர்‌ காலத்தில்‌ தம்முள்‌ 
'ளேயே போரிட்டுக்‌ கொண்டன என்பதைக்‌ கல்‌ 
'வெட்டுக்களரலும்‌ நூரல்களாலும்‌ அறியலாம்‌. இரரமா 
நுசர்‌ சோழநாட்டைவிட்டே. ஓடவேண்டிய நிலைமை 
ஏற்பட்டது. இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ தில்லைக்‌ 
“கோவிந்தராசார சிலையைப்‌ பெயர்த்துக்‌ கடலில்‌ 


இடைக்காலத்‌ தமிழ்‌ 99 


அரறிந்துவிட்டான்‌. *பஈலும்‌ நான்முகனும்‌ காணாத 
சிவன்‌ ' என்று பெரிய புராணத்தில்‌ பல இடங்களில்‌ 
_திருமாலைக்‌ குறைத்துப்‌ பேசும்‌ நிலை ஏற்பட்டது. 
நீல கேசியில்‌ காணப்படும்‌ சமயவாதங்களைப்‌ 
போன்ற செய்திகள்‌ சிவஞான சித்தியாரில்‌ காணப்‌ 
“படலாயின. சைவம்‌ ஒழிந்த ஒவ்வொரு சமயத்தை 
யும்‌ எடுத்து விளக்கி, அதன்‌ குறைகளைக்‌ காட்டிக்‌ 
கண்டிப்பது சிவஞான சித்தியார்‌ பரபக்கம்‌” என்பது. 


சோழராட்சிக்குப்‌ பிறகும்‌ இச்சமய வெறுப்பு 
நின்றபாடில்லை என்பதை சிவப்பிரகாசர்‌ செய்த 
“*இயேசுமத நிராகரணம்‌,” பிள்ளைப்‌ பெருமாள்‌ அய்‌ 
“பங்கார்‌. செய்த “இஷ்டப்‌ பிரபந்தம்‌” முதலிய 
- வற்றைக்‌ கொண்டு நன்கநியலாம்‌. ப 
கி பி. 14-ஆம்‌ நூற்றாண்டில்‌ தமிழகத்தில்‌ 
இசுலாம்‌ பரவத்‌ தொடங்கியது. பல்லாயிரக்கணக்‌ 
கான சாதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டு, சமுதாய உயர்வு 
தாழ்வுகளால்‌ ஒடுக்கப்பட்டும்‌ நசுக்கப்பட்டும்‌ புண்‌ 
பட்ட நெஞ்சோடு வாழ்ந்த மக்களும்‌, சாதிகளை 
“வெறுத்து வந்த பிறரும்‌ சாதி : வேறுபாடுகளைப்‌ 
பற்றிப்‌ பேசாத இசுலாத்தையும்‌, பின்வந்த கிறித்த 
-வத்தையும்‌ உளமாறத்‌ தழுவி மகிழ்ந்தனர்‌. ப 


அமயஙகளால்‌ மொழிக்கலப்பு 


பல்லவ வேந்தர்‌ முதலில்‌ பிராகிரூத மொழியை 
“யும்‌ பின்பு வடமொழியையும்‌ தங்கள்‌ பட்டயங்களில்‌ 
எழுதினர்‌. அக்காலத்தில்‌ காஞ்சியில்‌ சிறந்த வட 
“மொழிக்‌ கல்லூரி ஒன்று இருந்தது. அதனிற்‌ கல்வி 
கற்கக்‌ கதம்ப குல முதல்‌ மன்னனான மயூரசர்மன்‌ 
“காஞ்சிக்கு வந்திருந்தான்‌. நாலந்தாப்‌ பல்கலைக்‌ 
கழகப்‌ பேராசிரியராயிருந்த தர்மபாலர்‌ காஞ்சிப்‌ 
பதியினர்‌ ; எனவே, அவர்‌ அக்கல்லூரியிற்‌ கல்வி 
பயின்றவராதல்‌ வேண்டும்‌. திருப்பாதிரிப்புலியூரில்‌ 
இருந்த சமணமடத்தில்‌ பாலிமொழி நூல்கள்‌ வட 
“மொழியில்‌ பெயர்த்து எழுதப்‌ பெற்றன. போதி 


90. இலக்கிய அமுதம்‌ 


மங்கை, பூம்புகார்‌ ஆகிய இடங்களில்‌ இருந்த 
பெளத்த மடங்களில்‌ பல நூல்கள்‌ எழுதப்‌ பெற்றன... 
வட ஆற்காடு மாவட்டத்தில்‌ உள்ள சோழ சிங்க. 
புரத்தில்‌ வடமொழிக்‌ கல்லூரி இருந்தது. புதுச்‌- 
சேரிக்குள்‌ செல்லும்‌ பாதையில்‌ பெண்ணையாற்றங்‌. 
கரையில்‌ பாகூர்‌ உள்ளது. அதனில்‌ ஒரூ வட. 
மொழிக்‌ கல்லூரி இருந்தது. இவை அனைத்தும்‌ : 
வடமொழியை வளம்‌ பெற வளர்த்த கலைக்கூடங்கள்‌ 
என்னலாம்‌. 


கி. பி, 5-அம்‌ நரண்டின்‌ பிற்பாதியில்‌ 
(410இல்‌) ன னதர்நக் த. தலைமையில்‌ மதுரையில்‌: 
திரமிள சங்கம்‌ ஒன்று கூடியது, அதன்‌ பயனாகப்‌ 
பலநீதி நூல்கள்‌ தமிழில்‌ எழுந்தன. சமணர்கள்‌ வட. 
மொழியிலும்‌ தமிழிலும்‌ வல்லுநர்‌ ஆதலின்‌, வட 
மொழிச்‌ சொற்கள்‌ அவர்களை அறியாது தமிழிற்‌ 
புகுந்தன. 


பல்லவர்க்குப்‌ பின்‌ வந்த சோழராட்சியில்‌ சாதி ' 
வேறுபாடுகளை அடிப்படையாகக்‌ கொண்ட மநுதர்ம.. 
ஆட்சியே நிலவியது என்று கூறுதல்‌ பொருத்தும்‌. 
வைதிகநெறியும்‌, தமிழர்‌ சைவநெறியும்‌, வைதிக. 
தெறியும்‌ தமிழர்‌ மால்‌ நெறியும்‌ இணை ந்தமையாலும்‌ 
வடமொழியாளர்‌ ஆதிக்கம்‌ சமயத்துறையில்‌ இடம்‌. 
பெற்றமையாலும்‌, சமயத்‌ தொடர்பான வடசொற்‌ . 
கள்‌ பல தமிழிற்‌ கலந்தன. நாயன்மார்‌ பாடல்‌... 
களிலும்‌ ஆழ்வார்‌ அருட்பாடல்களிலும்‌ வடசொற்கள்‌ 
பலவாயின. வடமொழி இலக்கணம்‌ பற்றிய விருத. 
தம்‌ முதலிய பாவகைகள்‌ தமிழ்‌ யாப்பிலக்கணத்தில்‌-. 
புகலாயின. !இவ்வாறே பெளத்த சமயக்‌ கருத்துக்‌ .. 
களைக்‌ குறிக்கும்‌ பாலி மொழிச்‌ சொற்களும்‌, பிரா 
கிருதச்‌ சொற்களும்‌,வடமொழிச்‌ சொற்களும்‌ தமிழிற்‌. 
கலந்தன. தருக்க வாதத்தில்‌ வல்ல ௪மணர்‌ .செய்த. 
தமிழ்‌ நூல்களிலும்‌ இப்பிறமொழிச்‌ . சொற்கள்‌ பல: 
நுழைந்து விட்டன. ப 


இடைக்காலத்‌ தமிழ்‌ 97 
வடமொழி வெள்ளம்‌ 


சைவமும்‌ வைணவமும்‌ தமிழகத்தில்‌ நிலைபெற்ற 
வின்னர்‌, வடமொழிவாணர்‌ எண்ணிறந்த தலபுரா 
-ணங்களை வடமொழியில்‌ எழுதினர்‌. தமிழ்நாட்டுத்‌ 
தலங்களைப்‌ பற்றிய அப்புராணங்கள்‌ தமிழில்‌ எழு 
தப்படலன்ரோ முறை ?: இறைவழிபாடுகளும்‌ வட 
மொழியில்‌ ஆக்கம்‌ பெற்றன. பல்லவமன்னர்‌ பாரதி, 
தண்டி போன்ற வடமொழிப்‌ புலவர்களையே பெரி 
தும்‌ ஆதரித்தனர்‌. அவர்கள்‌ வடமொழி இலக்கண 
நூல்களையும்‌ காவியங்களையும்‌ செய்தனர்‌. கி.3.7ஆம்‌ 
"நூற்றாண்டில்‌ தண்டி செய்த “காவயாதர்ஸம்‌” என்‌ 
பதையே, கி.பி. 12-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த 
புலவர்‌ ஒருவர்‌ தண்டி அலங்காரம்‌ என்னும்‌ பெயரில்‌ 
“மொழிபெயர்த்தார்‌. பின்னர்‌ வடமொழி அணியிலக்‌ 
கணம்‌ தழுவியே மாறனலங்காரம்‌ 16-ஆம்‌ நூற்‌ 
..ண்டில்‌ செய்யபபட்டது. சந்தம்‌, தாண்டகம்‌, குரு, 
கு, சமரனம்‌, பிரமாணம்‌, சித்திரக்கா,விசித்திரக்கா, 
சருபதோபத்திரம்‌, எழுத்து வருத்தனம்‌, சக்கரச்‌ 
தகம்‌, மாத்திரைச்‌ சுதகம்‌, பிந்துமதி, நிரோட்டி, 
பதிரிபாகி, திரிபங்கி, சிலேடை, தீவகம்‌, ஆசுகவி, 
மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி, வாதி, வாக்கி 
முதலிய எண்ணிறந்த வடசொற்கள்‌ தமிழ்‌ யாப்பிலக்‌ 
கணத்தில்‌ புகுந்து கொண்டன. இவற்றின்‌ விவரங்‌ 
கள்‌, யாப்பருங்கல விருத்தியுவாயில்‌ காணலாம்‌. 


1ம்‌ 


 அழ்கல வற்றையெல்லாம்‌ சரணாச்சிரையமும்‌, 
லதனை மிச்சாகிருதியும்‌, ப... மாபிவ்‌ 
கலமும்‌,  இரணமா மஞ்சுடையும்‌ சந்திரகோடிச்‌ 
சந்தமும்‌ குணகாங்கியென்னும்‌ கருநாடகச்‌ சந்தமும்‌ 
வாஞ்சியார்‌ செய்த வடுகச்‌ சந்தமும்‌ ஆகியவற்றுள்‌ 
. ஸூம்‌மாபுராணம்‌ முதலாகிய தமிழ்‌ நாலுள்ளும்‌ புகுதி 
அபுடையார்வாய்க்‌ கேட்டுணர்க.” -- யாப்பருங்கல 


விருத்தி, பக்‌. 914, 


'இக்கூற்றில்‌, “மாபுராணம்‌ .மூதலாகிய .தமிழ்‌ 
ூலுள்ளும்‌” என்று கூறினமையால்‌, .சரணுக்சி 


96 இலக்கிய அழுதம்‌ 


ரையம்‌ முதல்‌ வடுகச்‌ சந்தம்‌ ஈறாகக்‌ குறிக்கப்பெற்ற.. 
நூல்கள்‌ பிறமொழி நூல்கள்‌ என்பது பெறப்படல்‌. 
காண்க. தமிழ்‌ யாப்பிலக்கண த்தைப்‌ பெருக்கப்‌ பிற. 

மொழி இலக்கண நூல்களையும்‌ இவ்விடைக்கால - 
இலக்கண ஆசிரியர்கள்‌ கைக்கொண்டனர்‌ என்பது : 
இதனால்‌ பெறப்படுகின்றதன்றோ ? “வ. நூல்‌ வழித்‌ 

தமிழாசிரியர்‌ ” என்று ஒருசார்‌ ஆசிரியர்கள்‌ இடைக்‌ . 
காலத்தில்‌ இருந்தனர்‌ என்பது யாப்பருங்கல விருத்‌.. 
தியுரையால்‌ தெரிகிறது. ப 


- தொல்காப்பியர்‌ செய்த செய்யுளியலில்‌ காணப்‌. 
பெருத பல, பின்‌ வந்த யாப்பருங்கலத்திற்‌ காணப்‌ 
படுகின்றன என்பதை நோக்க, வடவர்‌ செல்வாக்கு, 
எந்த அளவு தமிழ்‌ மொழியில்‌ சென்றிருந்தது என்‌ 


பதை நன்கு உணரலாம்‌. 


பல்லவர்‌ காலத்தில்‌ ஆழ்வார்கள்‌ பாடிய நாலா: 
யிரம்‌ பாக்களுக்குச்‌ சோழர்‌ காலத்தில்‌ பேருரை 
வகுக்கப்பட்டது. அப்பேருரை பாதி தமிழும்‌, பாதி. 
வடமொழியும்‌ கலந்த புதிய நடையில்‌ எழுதப்‌ பெற்‌. 
றது. அதற்கு (மணிப்பிரவாள நடை'என்பது பெயர்‌. 
முத்தும்‌ பவளமும்‌ கோத்தாற்‌ போன்றது என்பது: 
பொருள்‌. பின்‌ நூற்றாண்டுகளில்‌ எழுந்த அஷ்டப்‌ 
பிரபந்தம்‌ வடமொழிச்‌ சொற்கல்‌ை£ மிகுதியாக. 
உடையது. வில்லிபாரம்‌ பாதிதமிழ்‌, பாதி வடமொழி 
என்னும்‌ அளவில்‌ பாடப்பெற்றது. சுருங்கக்கூறின்‌, 
வடமொழி வல்ல பிராமணர்கள்‌ செய்த நூல்களெல்‌. 
லாம்‌ வடமொழிக்‌ கலப்பு மிக்குடையனவாகக்‌ காணம்‌: 
பட்டன. பிராமணர்‌ ஒழிந்த ஏனையோர்‌ பாடிய நூல்‌. 
களில்‌ பெரும்பாலும்‌ தமிழ்ச்‌ சொற்களே மிகுந்து... 
வடசொற்கள்‌ குறைந்து பயிலுதலைக்‌ காணலாம்‌. 
தமிழகத்தில்‌ பல. நூற்றாண்டுகள்‌ தங்கித்‌ தமிழ்ப்‌ 
புலவர்‌ மரபில்‌ வந்த பிராமணர்‌ செய்த பாக்களில்‌ 
பெருங்கலப்பைக்‌ காணுதல்‌ அரிது. சம்பந்தர்‌. பாடல்‌: 
கள்‌. இதற்கு ஏற்ற சான்றாகும்‌. 


இடைக்காலத்‌ தமிழ்‌ 99 


புதியவராகத்‌ தமிழகம்‌ புகுந்த வடமொழியாளர்‌ 
(பிராமணர்‌, சமணர்‌, பெளத்தர்‌ முதலியோர்‌) ஆரியர்‌ 
எனப்பட்டனர்‌. அவர்கள்‌ தொடக்கத்தில்‌ தமிழ்பேச 
அறியாது துன்புற்றனர்‌. அவர்கள்‌ பேசிய தமிழ்‌ 
தமிழர்க்கு நகைச்சுவையை உண்டாக்கியது. நகைச்‌ 
சுவைக்குப்‌ பொருளாவன ஆரியர்‌ கூறும்‌ தமிழும்‌ 
குருடரும்‌ முடவரும்‌ செல்லும்‌ செலவும்‌...... போல்‌ 
வன,” என்று பேராசிரியர்‌ தொல்காப்பியம்‌ மெய்ப்‌ 
பாட்டியலில்‌ கூறியுள்ளமை கவனிக்கற்பாலது. 


பிறமொழிக்‌ கலப்பு 


கி. பி. 17-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த. குமரகுரு 
பரர்‌ டில்லி பாதுஷாவிடம்‌ தொடர்பு கொண்டிருந்த 
காரணத்தால்‌ சலாம்‌, சொக்காய்‌ முதலிய பிறமொழிச்‌: 
சொற்களைத்‌ தம்‌ பாக்களில்‌ கையாண்டுள்ளார்‌. இசு 
லாம்‌ தமிழகத்தில்‌ பரவிய காரணத்தாலும்‌ முசுலிம்‌ 
புலவர்கள்‌ தங்கள்‌ சமய நூல்களைப்‌ பாடநேர்ந்த கார 
ணத்தாலும்‌, அரபுச்‌ சொற்களும்‌, பாரசீகச்‌ சொற்‌ . 
களும்‌, இந்துஸ்தானிச்‌ சொற்களும்‌, உருதுச்‌ சொழ்‌. 
கரம்‌ தமிழிற்‌ கலந்தன. சீறாப்புராணம்‌ இவவுண்‌ 
மையை விளக்கத்‌ தக்க சான்ளுகும்‌, 

ஜமீன்‌, சிபாரிசு, சிப்பந்தி, சிப்பாய்‌, சுமார்‌, பந்‌. 
்‌ தோபஸ்து, தஸ்தாவேஜ்‌, பக்கிரி, மேஜை, ரஸ்தா 


என்பன பாரசீகச்‌ சொஜழ்கள்‌, 


ஆசாமி, .அநாமத்‌, இலாகா, கஜானா, காடிகானா, 
காய்தா, ஜப்தி, மாமூல்‌, வசூல்‌, முனிசீப்‌ என்பன: 
அராபியச்‌ சொற்கள்‌ 


அசல்‌, அந்தஸ்த்‌, அபின்‌, அல்வா, அம்பாரி,. 
ஆஜர்‌, இஸ்திரி, உஷார்‌, குமாஸ்தா, குல்லா, ஜமுக்‌. 
காளம்‌, ஜாப்தா, ஜல்தி, பஞ்சாயத்‌ எனபன: 
இந்துஸ்தானி சொற்கள்‌. ப 
முகலாயர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ தென்னாட்டில்‌: 
கம்‌ செய்ய வந்த போர்த்துகீசியர்‌ கூட்டுறவால்‌: 


100 இலக்கிய அமுதம்‌ 


கிராம்பு, சன்னல்‌, சாவி, அலமாரி, பாதிரி என்பன 
தமிழிற்‌ கலந்தன. இவ்வாறே இ நதியாவில்‌ . தங்கி 
. வாணிகம்‌ செய்த டச்சுகாரர்‌, பிரெஞ்சியர்‌, ஆங்கிலே 
யர்‌ முதலியவராலும்‌ தமிழிற்‌ புகுந்த சொற்கள்‌ பல 
வாகும்‌. ஆயினும்‌ இவற்றைக்‌ கூடியவரை ஒழித்துப்‌ 
"பெரும்பாலும்‌ தூய தமிழில்‌ எழுதுவதே நன்மக்கள்‌ 


கடமையாகும்‌. 


